வ . வே . ஸு . ஐயர் 


டாக்டர் தி . சே . சௌ . ராஜன் 


உரிமை பதிவு ] 


கலைமகள் காரியாலயம் 
மயிலாப்பூர் சென்னை 


( விலை ரூ .1/ 


முதற் பதிப்பு : 1946 


Printed at the Madras Law Journal Press, Mylapore, Madras. 

MS . 76-20th June , 1946-1500 c . 


முன்னுரை 


பல 


தமிழ் நாட்டில் விளைந்த வீரத்தைப்பற்றிப் பழஞ் 
செய்யுட்களிலே படிக்கிறோம் . சமீபத்தில் நிகழ்ந்த 
இரண்டாவது உலக மகாயுத்தத்தில் ஸ்ரீ சுபாஷ் சந்திர 
போஸின் தலைமையில் வீரத்தை வெளிப்படுத்திய இந் 
திய சுதந்தரப் பெரும்படையின் புகழ் காவியத்துக்குச் 
சுவை கொடுப்பதாக நிலவுகிறது . அந்தப் படையில் பல 
தமிழர்கள் சேர்ந்து வீரச் செயல் புரிந்தனர் 
என்ற செய்தி தமிழனுடைய வீரம் இன்னும் மங்கிப் 
போகவில்லை என்பதை உணர்த்துகின்றது . 

வீர உணர்ச்சியும் தேசபக்தியும் இணைந்து ஒன்று 
பட்டு விளங்கிய உள்ளம் படைத்த தமிழர் வ . வே . ஸு . 
ஐயர் . படைக்கலப் பயிற்சியும் , வீரச் செயலும் சுதந்தர 
யுத்தத்திற்கு இன்றியமையாதவை என்ற கொள்கையை 
யுடைய ஒரு சிறு கூட்டத்தை லண்டனில் நிறுவி வளர்த்த 
தலைவர்களுள் அவர் ஒருவர் . அவர் வாழ்க்கையே வீரம் 
நிறைந்தது . 

மகாத்மா காந்தியடிகள் சுதந்தரப் போரைப் புதிய 
திசையில் திருப்பிய பிறகு வ . வே . ஸு . ஐயர் ஒரு தபஸ்வி 
ஆனார் . மகரிஷி என்றுகூட அவரைத் தமிழர் அழைக்கத் 
தொடங்கினர் . தமிழ்நாட்டில் 

தமிழ்நாட்டில் தியாக உணர்ச்சியும் 
கலையுள்ளமும் பெற்று நாட்டின் முன்னேற்றத் துறையில் 
உழைக்கும் இளைஞர்களை உண்டாக்கவேண்டும் என்ற 
ஆர்வத்தோடு ஒரு குருகுலத்தை ஸ்தாபித்தார் . 

பல பாஷை பயின்றவர் அவர் . அந்தப் பேரறிவைத் 
துணையாகக் கொண்டு தமிழை வளப்படுத்தத் தொடங் 
கினார் . கம்பராமாயணத்தின் இலக்கியச் சுவையைத் தெளி 
வாக்கி விமரிசனம் செய்யத் தொடங்கினார் . அற்புதமான 
சிறு கதைகளை எழுதினார் . திருக்குறளை ஆங்கிலத்தில் 
மொழி பெயர்த்து உதவினார் . 


iy 


அவர் இருந்திருந்தால் ஒரு தவமுனிவராக , கலை 
யுதவும் வள்ளலாக விளங்கியிருப்பார் . தமிழுலகம் அவர் 
தரும் அரிய இலக்கியச் செல்வங்களைப் பெற்றிருக்கும் . 
இல்லையே ! தமிழ்நாட்டின் துரதிருஷ்டந்தான் . 

வ . வே . ஸு . ஐயருடன் நெருங்கிப் பழகிய நண்பர் 
டாக்டர் தி . சே . சௌ . ராஜன் லண்டனில் இருந்த 
தேசபக்தர் கூட்டத்தில் சேர்ந்தவர் . அவர் கலைமகளில் 
வ . வே . ஸு . ஐயரைப்பற்றித் தொடர்ச்சியாக எழுதி 
வந்தார் . 

ஜாதகம் முதல் இரங்கற்பாட்டு வரையில் ஒன்று 
விடாமல் எழுதுவது தான் சரித்திரம் என்ற நினைப்பு 
மாறிவரும் காலம் இது . ரஸமான சம்பவங்களைக் கோவைப் 
படுத்தி , அச்சம்பவங்களினூடே 

சரித்திர 

நாயகரின் 
இயல்பு கரந்து நிற்கும்படியாக எழுதுவதைச் சிறந்த 
சிருஷ்டியென்று மதிக்கும் காலம் இது . இந்தச் சரித்திரம் 
அப்படி அமைந்தது ; படிக்கத் தொடங்கினால் கடைசி 
வரையில் படித்துவிட்டுக் 

கீழே வைக்கும்படியாக 
உள்ளது . விஷயம் ரஸமாக இருப்பதோடுகூட நடையும் 
கருத்தைத் தெளிவாகத் தெரிவிப்பதாய் ஜீவனுடன் 
விளங்குகிறது . 

வாசகர்களின் கருத்தைத் தன்னோடு 
வேகமாக இழுத்துச் செல்லும் இயல்பு இந்தப் புஸ்தகத் 
தில் இருப்பதற்குக் காரணம் இதுதான் , 

கலைமகளில் வந்த காலத்திலேயே தமிழர்கள் சுவைத் 
துப் பாராட்டிய வரலாறு இது . இப்போது தொகுத்துப் 
புஸ்தகமாக வெளியிடுகிறோம் . தமிழர்கள் வரவேற் 
பார்கள் என்ற உறுதி எங்களுக்கு உண்டு . 


12-6-46 . 


கி . வா . ஜகந்நாதன் 


563 


வ . வே . ஸு . ஐயர் 


1 


கடமை . 


ஏட்டிக்குப் போட்டி 
வேவு பார்ப்பது ஒற்றர்களின் 
பண்டைக் காலத்தில் அரசு புரிந்த மன்னர்கள் 
ஒற்றர்களின் சேவையை இன்றியமையாத ஓர் 
அரசியல் சாதனமாகக் கருதி அவர்களைப் போற்றி 
வந்திருக்கிறார்கள் . அரசியல் அமைப்பு எவ்விதம் 
இருப்பினும் மன்னர் ஆட்சியாக இருந்தாலும் சரி , 
அல்லது குடியரசு அமைப்பைக் கொண்டதானாலும் 
சரி , ஒற்றர்களின் தொண்டு அவசியம் . அரசனுக்கோ 
அல்லது அரசிற்கோ தீமை அணுகாதபடி , பல நாடு 
களில் சென்று தங்கி , அங்கு நடக்கும் அரசியல் 
முறைகள் , பொது இயக்கங்கள் , வியாபாரப் 
போக்குகள் , படையெழுச்சிக்கான வேலைகள் இவை 
களைக் கவனித்துத் தத்தம் அரசாங்கத்திற்கு ரகசிய 
மாகச் செய்தி அனுப்புவது முதலிய வேலைகளில் 
ஒற்றர்கள் ஈடுபட்டிருந்தார்கள் . இம்முறை இன்னும் 
நடந்துவருகிறது . ஒவ்வொரு ராஜாங்கத்தின் தலை 
நகரிலும் சுதந்தரமாயுள்ள மற்ற 

நாடுகளின் 
தூதர்கள் இருக்கிறார்கள் . 

. 

போர் துவக்குவதற்கு 
முன் இவர்கள் அந்நாடுகளை விட்டு அகன்றுவிடு 
வார்கள் . இவையெல்லாம் வெட்ட வெளிச்சமாக 
நடைபெறும் ஆட்சி முறை அங்கங்கள் , தங்கள் 
தேசத்தை விரோதிகளுக்குக் காட்டிக் கொடுக்கும் 
முறையில் ரகசியமாக வேலை செய்யும் துரோகிகளின் 
கும்பல் எல்லா நாடுகளிலும் இருந்து வருகிறது .. 
இந்திய சரித்திரத்தில் மீர் ஜாபர் என்கிற வங்காளியும் , 


2 

வ . வே . ஸு . ஐயர் 
தற்காலத்தில் ஐந்தாம் படை என்று பெயர் பெற்று 
விளங்கும் கூட்டத்தினரும் எதிரிகளுக்குத் துப்புக் 
கொடுக்கும் தொழிலை மேற்கொண்டவர்களே . 

இவர்களைத் தவிர , போலீஸ் நிர்வாகத்தில் 
வெளிப்படையாக அந்தக் கூட்டத்தில் சேராத 
உளவுகாரர்கள் இருக்கிறார்கள் . பழக்கம் இல்லாத 
வர்களுக்கு அவர்களைக் கண்டுபிடிப்பது முடியாத 
வேலை . ஆனால் அவர்களுடைய கண்காணிப்பிற்கு 
ஆளான ஒருவன் வெகு சீக்கிரத்தில் அவர்களைக் 
கண்டு பிடித்துவிடுவான் . குறிப்பிட்ட ஒருவன் நம் 
முடைய கண்ணிற்கு அடிக்கடி தென்படுவது , நாம் 
அவனைத் திரும்பிப் பார்க்க நேரிட்டால் அவன் தன் 
முகத்தை வேறு புறத்தில் திருப்பிக்கொள்வது , நாம் 
ஒரு வீட்டிற்குள் நுழைந்தால் அக்கம்பக்கத்து வீடு 
களில் மறைந்து ஒண்டியிருப்பது , வீட்டை விட்டுப் 
போன பிறகு பிள்ளைகுட்டிகளிடம் விசாரிப்பது , 
இவைகளால் உளவுகாரனைத் தெரிந்துகொள்ளலாம் . 
இவர்கள் பின் தொடர்வது இருவித நோக்கத் 
தோடு ஆகும் . ஒன்று , சந்தேகிக்கப்பட்ட மனிதர் 
இந்தத் தொல்லைக்குப் பயந்து தாம் செய்துகொண் 
டிருக்கும் வேலையினின்று நீங்கிக் கொள்ளக் கூடும் ; 
அல்லது அவர்களே உளவாளிகளை நேசித்து அவர்கள் 
அறிய வேண்டியவைகளை அவருக்குத் தெரிவித்து 
விடுவதும் உண்டு . இரண்டாவது , சந்தேகப்பட்ட 
வரிடம் மற்றவர்கள் அணுகா வண்ணம் அச்சத்தை 
உண்டாக்குவது . 

தேசீய இயக்கத்தில் ஈடுபட்ட பலருக்கு இந்த 
அநுபவம் அதிகம் . காலஞ் சென்ற தேசபக்தர் 
வ . உ . சிதம்பரம் பிள்ளைக்குப் பல வருஷங்கள் இந்த 
அநுபவம் உண்டு . அதிகாரிகளும் இந்தத் தொடர்பை 
அலுப்பினால் விட்டதாகவும் தெரியவில்லை . அதற்காக 
அவர் உளவாளியிடம் நட்புக் கொண்டார் . அவன் 
பின் தொடர்ந்து அலைந்து திரிந்து தெரிந்துகொள்ள 
வேண்டிய சங்கதிகளை அவனுக்கு வலுவில் தாமாகவே 


ஏட்டிக்குப் போட்டி 

3 
சொல்லிவிடுவார் . இருவருக்கும் நட்பு வளர்ந்தது . 
உளவுகாரனைச் 

சர்க்கார்ச் செலவில் தம்முடைய 
ஊழியனாக வைத்துக்கொண்டுவிட்டார் . 

ஒரு சமயம் அவர் திருச்சிக்கு என்னைக் காண 
வந்தபொழுது அவருடைய மூட்டை முடிச்சுகளைத் 
தூக்கிவர ஒரு வேலைக்காரனையும் அழைத்து வந்தார் . 
குடும்ப வாழ்க்கையை மிகுந்த கஷ்டத்துடன் நடத்தி 
வந்த அவருக்கு வேலைக்காரன் வைத்துக்கொள்ளும் 
அதிருஷ்டம் இல்லை என்பது எனக்குத் தெரியும் . 
" ஏது , வேலைக்காரன் வைத்துக்கொள்ளும் பாக்கியம் 
தங்களுக்கு ஏற்பட்டது ? என்றேன் . 

" எல்லாம் காருண்ய கவர்மெண்டாரால்தான் " 
என்று அவர் பதிலளித்தார் . 

நாங்கள் லண்டனில் நடத்தி வந்த இந்தியா 
விடுதி யில் யாராகிலும் புதிதாகச் சேரவேண்டி 
வந்தால் அவர்களைச் சில நாட்கள் விடாது கவனிப்பது 
எங்களுக்கு வழக்கம் . அந்த விடுதியில் இருபது 
பேர்கள் தங்கக் கூடும் . எனினும் சாசுவதமாகத் 
தங்கினவர்கள் 

பேர்களே . அக்காலத்தில் 
லண்டனில் இந்தியர்கள் சாப்பிடும் 

உணவு . 
கிடைக்காது . ஆனால் எங்கள் இருப்பிடத்தில் 
இந்திய உணவுதான் சமைத்து வந்தோம் . மாதம் 
ஒரு முறை அல்லது இரண்டு முறை நடத்தும் எங்கள் 
சங்கக் கூட்டத்திற்குக் குறைந்தது முப்பது இந்தியர்க 
ளாவது வருவார்கள் . அங்கத்தினர்கள் தாம் வர 
வேண்டும் என்கிற நிர்ப்பந்தம் இல்லை . இந்த முப்பது 
பேர்களில் குறைந்தது பாதிப் பேராவது இந்திய 
உணவு ஒரு வேளையாகிலும் சாப்பிட்டுப் போகலாம் 
என்று வருவார்கள் . ஆனால் பெரும்பாலோர் அங்கே 
தங்கியிருக்க மாட்டார்கள் . 

இதற்குப் பல காரணங்கள் உண்டு . லண்ட 
னுக்குப் படிக்க வரும் இளைஞர்கள் சீமான் வீட்டுப் 
பிள்ளைகள் ; பணம் செலவு செய்வதில் கவலையற்ற 
வர்கள் . கட்டுப்பாட்டுடன் இருக்கும் எங்கள் விடுதி 


கையாள 


. 


4 

வ . வே . ஸு . ஐயர் 
யிலோ நிபந்தனைகள் அதிகம் . குறிப்பிட்ட நேரத்திற்கு 
வரவேண்டும் ; இரவில் தகுந்த காரணம் இன்றி 
வெளியே தங்கக்கூடாது . வீட்டில் வேலை செய்வதற்கு 
ஆங்கிலச் சிறுமிகள் இல்லை . சிக்கனமான முறையில் 
வாழ்வு நடத்த வேண்டும் . உண்ணும் பொழுதும் 
ஓய்வு நேரங்களிலும் இந்திய விடுதலை இயக்கத்தின் 
தத்துவங்கள் , 

வேண்டிய முறைகள் ,, 
இந்தியப் பத்திரிகைகளில் கிடைக்கும் நிகழ்ச்சிகளைப் 
பற்றிய வாக்குவாதங்கள் , இவை போன்ற காரியங் 
களையே செய்து கொண்டிருப்போம் . மேலும் உளவுப் 
போலீஸ்காரர்களின் தொல்லை வேறு . இதனால் 
விடுதியில் வசிப்போர் தொகை ஒருபோதும் ஏழு 
பேர்களுக்குமேல் போகவில்லை . வேலைக்காரர்கள் 
இல்லாததால் வீடு நன்றாகச் சுத்தம் செய்யப்பட்டு , 
சாமான்கள் ஒழுங்காகவும் , கண்ணைக் கவரும்படி 
யாகவும் இல்லை என்று பல நண்பர்கள் முறையிட்ட 
தன் பேரில் , சுறுசுறுப்பும் நல்ல முகவெட்டும் உள்ள 
ஒரு வேலைக்காரியை ஏற்பாடு செய்தோம் . வீடு சுத்த 
மானதைத் தவிர எங்கள் எண்ணிக்கை 

அப் 
பொழுதும் அதிகப்படவில்லை. 

இப்படிச் சில மாதங்கள் கழிந்தன . 1909 - ஆம் 
வருஷம் கோடைக் காலத்தில் ஒரு நாள் சாயங் 
காலம் எங்கள் விடுதிக்கு ஒரு புதிய பேர்வழி வந்து 
சேர்ந்தார் . அவரை முன் பின் தெரிந்தவர் ஒருவரும் 
இல்லை . தம்மை இன்னார் என்று தெரிவித்துக் 
கொள்வதற்குக் கடிதமோ சிபார்சோ ஒன்றும் அவர் 
கொண்டு வரவில்லை . மூட்டை முடிச்சுகளுடன் 
வந்து இறங்கியவர் மராட்டியர் . பிரபு என்னும் உள் 
வகுப்பினர் . விநாயக ஸாவர்க்கருடன் மராட்டியில் 
கொஞ்ச நேரம் பேசினார் . பிறகு 

அவருடைய 
சிபார்சின் பேரில் அந்த வீட்டிலேயே தங்கும்படி 
ஏற்பாடு செய்யப்பட்டது . 

வெளிப்பார்வைக்கு அவர் நுட்ப புத்தியுள்ளவ 
ராகக் காணப்படவில்லை . வயசு முப்பது இருக்கும் . 


ஏட்டிக்குப் போட்டி 

5 
ஐந்தாறு பாஷைகளில் பேசவும் எழுதவும் தெரிந் 
தவர் . பம்பாயில் கோர்ட்டுகளில் தர்ஜமா செய்யும் 
பதவியில் உள்ளவர் . 

ஒரு வருஷ லீவு எடுத்துக் 
கொண்டு , ‘ பல் வைத்தியம் கற்றுக்கொள்வதற்காக 
லண்டன் வந்ததாகத் தெரிவித்தார் . மறுநாளே , 
‘ லண்டன் ஆஸ்பத்திரி யில் பல் மருத்துவம் பயிலுவ 
தற்குக் கட்டணம் கட்டிப் பெயரையும் பதிவு செய்து 
கொண்டார் . 

சில நாட்கள் வரையில் தினந்தோறும் காலையில் 
என்னுடன் உண்டு என்னைப் போலவே தாமும் 
ஆஸ்பத்திரி வேலை கற்பதற்குப் புறப்படுவார் . பிறகு 
கொஞ்சங் கொஞ்சமாகத் தினசரி காலை நேரத்தில் 
புறப்படாமல் வெகுநேரம் படுக்கையை விட்டுக் 
கிளம்பாமல் இருப்பார் . இரவிலும் வெகு நேரம் 
சென்று வீடு திரும்புவார் . வீட்டில் வேலை செய்யும் 
சிறுமியையும் தம்முடன் அழைத்துச் செல்ல 
ஆரம்பித்தார் . 

விநாயக ஸாவர்க்கரிடம் அவரைப் பற்றி நாங்கள் 
முறையிட்டபொழுது , அவருடைய நடத்தையைப் 
பற்றி ஸாவர்க்கர் ஆச்சரியப்படவில்லை ; “ பிரபுக்கள் , 
பரம்பரையாகச் சுகவாசிகள் " 

சொல்லி 
விட்டார் . 
ஆனால் வீட்டில் 

வேலைக்காரியை அல்லவா 
கெடுத்துவிடுகிறார் ? எங்களுக்கு நேரத்தில் சமையல் 
ஆகிறதில்லை . எங்கள் அறை , படுக்கை , நாற்காலி , 
மேஜை , இவைகள் துடைக்கப்படுவதில்லை . இவர்கள் 
நட்பு அதிகப்படவே எங்கள் வீட்டு வேலை பாழாகி 
விட்டது . கடைசியாக 

வேலைக்காரியை 
விட்டோம் . 
எங்கள் மராத்தி 

நண்பர் 

பெயர் கீர்த்திகர் . 
வேலைக்காரி நீங்கியதை அவர் லக்ஷ்யம் செய்பவராகத் 
தோன்றவில்லை. நாங்கள் இருந்த தெருவில் சில வீடு 
களுக்கு அப்பால் அவ்வேலைக்காரிக்குத் தனி ஜாகை 
ஒன்று ஏற்படுத்திக் கொடுத்து அவளைத் தம் ஆதரவில் 


என்று 


6 


வ. வே . ஸு , ஐயர் 


சேர்ந்து 


பிறகு 


வைத்துக்கொண்டுவிட்டார் . ஆனாலும் அவர் எங்கள் 
விடுதியை விட்டு மாத்திரம் போகவில்லை . சுதந்தர 
இந்தியா சங்கத்தில் தாமும் ஓர் அங்கத்தினராகச் 
கொண்டார் . எங்களுடைய 

கூட்டங் 
களுக்குத் தவறாமல் வருவார் . தாமும் பேசுவதில் 
கலந்துகொள்வார் . சங்கச் செலவுக்காகச் சந்தாவைத் 
தவிர மாதம் ஒரு பவுன் நன்கொடை வேறு கொடுத்து 
வந்தார் . இப்படிப்பட்டவரை வீட்டை விட்டு 
வெளியே போகச் சொல்ல முடியாமல் போயிற்று . 

சில மாதங்கள் கழிந்த பிறகு நான் லண்டன் 
ஆஸ்பத்திரி யில் சென்று விசாரித்ததில் , கீர்த்திகர் 
சேர்ந்த முதல் வாரம் மட்டும் ஆஸ்பத்திரிக்கு வந்த 
தாகவும் 

நின்றுவிட்டதாகவும் தெரிந்து 
கொண்டேன் . என் சந்தேகத்தை ஐயருக்குத் 
தெரிவித்தேன் . “ இந்தக் கீர்த்திகர் மோசமான 
பேர்வழிபோல் இருக்கிறது . இவர் படிப்பதற்காக 
இங்கு வரவில்லை 

என்பது 

நிச்சயம் . நம்மை 
யெல்லாம் பின் தொடர்ந்து தொல்லை செய்யும் 
‘ ஸ்காட்லண்டு யார்டு உளவுகாரர்கள் இவரைக் 
கவனிப்பதில்லை . 

வேலையில்லாமல் 
ஊருக்கு வரவேண்டிய அவசியம் இல்லை . இவரை 
நாம் சற்றுக் கவனிக்க 

வேண்டும் 
வற்புறுத்தினேன் . நான் நினைத்தது போலவே கீர்த்தி 
கரைப் பற்றிய சந்தேகம் ஐயர் உள்ளத்திலும் குடி 
கொண்டிருந்தது , 

ஒரு நாள் இரவு கீர்த்திகர் நாடகம் பார்ப்பதற்குத் 
தம் ஆங்கிலச் சிறுமியுடன் சென்றார் . அந்தச் சம 
யத்தில் ஐயர் கீர்த்திகருடைய அறைப்பூட்டுக்கு மறு 
சாவி போட்டுத் திறந்து உள் நுழைந்து அவருடைய 
பெட்டி படுக்கை எல்லாவற்றையும் சோதனை 
போட்டார் . கீர்த்திகர் போலீஸ் அதிகாரிகளுக்கு 
அனுப்பவேண்டி எங்கள் சங்கத்தின் அவ்வாரத்திய 
நடவடிக்கைகளை விவரமாக எழுதியிருந்த ரிபோர்ட் 
அகப்பட்டது . அதை மட்டிலும் கைப்பற்றிக் 


இவர் 


என்று 


செய்து 


ஏட்டிக்குப் போட்டி 

7 
கொண்டு மறுபடியும் அறையைப் 

அறையைப் பூட்டிவிட்டு 
என்னிடம் வந்து அந்தக் கடிதத்தைப் படித்துக் 
காண்பித்தார் . 

இனி என்ன செய்வது ? என்பதைப்பற்றி 
விநாயக ஸாவர்க்கரிடம் கூடி 

ஆலோசனை 
செய்தோம் . கீர்த்திகரை வீட்டை விட்டு வெளியே 
அனுப்பக்கூடாது என்று முடிவு செய்தோம் . அவர் 

வரும் வேலையை அவர் விடாமல் 
செய்து வர வேண்டும் . ஆனால் அவர் அனுப்பும் 
ரிபோர்ட்டுகளை ஐயர் பார்த்துத் தணிக்கை செய்த 
பிறகே அனுப்ப வேண்டும் . போலீஸ் அதிகாரிகளுக்கு 
அனுப்பப்படும் விவரங்கள் எங்களுக்கும் தெரிந் 
திருக்க வேண்டும் . அதற்குக் கீர்த்திகர் சம்மதிக்க 
வேண்டுமே ; அதுதான் கவலை . அவரை வீட்டை 
விட்டு வெளியே அனுப்பி விட்டால் அவருக்கு 
உத்தியோகம் முடிந்து விடும் . திரும்பவும் 
பம்பாய்க்குப் போக வேண்டியதைத் தவிர வேறு 
வேலை லண்டனில் கிடையாது . அப்படி அவர் 
போய்விட்டால் அவரைக் காட்டிலும் திறமையுள்ள 
ஓர் உளவாளி ஏற்படலாம் . அவனைக் கண்டுபிடிக்க 
அநேக நாட்கள் ஆகக் கூடும் . இதையெல்லாம் 
எண்ணியே கீர்த்திகரை வெளியே அனுப்பக்கூடாது 
என்ற முடிவுக்கு வந்தோம் . 

அன்றிரவு கீர்த்திகர் கூத்துப் பார்த்துவிட்டு 
வீடு திரும்பியவுடன் ஐயர் அவருடன் கலந்து பேச 
எண்ணி , தம்மிடம் இருந்த கைத் துப்பாக்கி ஒன்றில் 
ரவைகள் போட்டுத் தயாரித்துத் 

தம் 

பையில் 
போட்டுக் கொண்டார் . அவருடைய அறைக்குள் 
சென்று அன்றிரவு நாடகத்தின் விவரங்களைக் 
கேட்பவர் போல முதலில் பேசிய பிறகு , அவர் 
லண்டனில் செய்து வரும் வேலைகளைப்பற்றி 
விசாரித்து , கடை....சியில் 

போலீஸ்காரர்களின் 
உளவாளியாக அவர் 

காலங்கழிப்பதைப் பற்றி 
இகழ்ந்து பேசினார் . கீர்த்திகர் தமக்கு ஒன்றும் 


8 . 

வ . வே . ஸு . ஐயர் 
தெரியாதென்றும் , தாம் அந்த வேலை செய்யத் 
துணியாதவரென்றும் சாதித்தார் . ஐயர் விடுகிற வழி 
யாகத் தெரியவில்லை . இவர் குற்றம் சாட்டுவதும் அவர் 
மறுப்பதுமாகச் சுமார் அரை மணி நேரம் சென்ற 
பிறகு , ஐயர் அந்த அறைக் கதவை உள்ளிருந்து 
தாழிட்டுக் கொண்டார் . இதன் முடிவு என்ன 
ஆகும் என்ற கவலையுடன் நான் கதவுக்கு வெளியில் 
காத்திருந்தேன் . 

ஐயர் தம் கைத் துப்பாக்கியைப் பையிலிருந்து 
எடுத்து , கீர்த்திகரிடம் அதைக் காண்பித்து , “ இது 
என்ன தெரியுமா ? " என்று கேட்க , அவரும் தெரியும் 
என்றார் . 

இது வெறும் துப்பாக்கியல்ல ; ஆறு ரவைகள் 
கொண்டது . அடுத்தடுத்து ஆறுதரம் சுடக்கூடியது . 
நீ உண்மையைச் சொல்லாவிடில் உன்னை இங்கேயே 
சுட்டு முடிவு செய்துவிட எண்ணி வந்திருக்கிறேன் . 
நீ உள்ளதைச் சொல்லிவிட்டால் 

நான் உனக்கு 
ஒரு தீங்கும் செய்வதில்லை " என்று சொல்லியும் அவர் 
மறுத்தார் . 

உடனே மற்றொரு பையில் வைத்திருந்த 
ரிபோர்ட்டை அவரிடம் கொடுத்து , “ இது உன் கை 
யெழுத்து என்று எனக்குத் தெரியும் . நீ அனுப்பு 
வதற்காகத் தயாரித்ததை நான் உன் பெட்டியைத் 
திறந்து எடுத்திருக்கிறேன் . இதையும் நீ மறுப்பதாக 
இருந்தால் உன் முடிவு இப்பொழுதே என் கையால் 
நேரிடும் " என்றார் . 

இதைக் கண்டவுடன் கீர்த்திகர் திகிலடைந்து 
ஐயருடைய இரு பாதங்களையும் இறுகப் பிடித்துக் 
கொண்டு தம்மைக் காப்பாற்ற வேண்டும் என்று 
கெஞ்சினார் . அன்று முதல் சில நிபந்தனை களுக்கு உட் 
பட்டு அவர் எங்களுடனே வசிக்கவேண்டும் என்று 
ஓர் ஒப்பந்தம் செய்யப்பட்டது . ஒன்று , அவர் வாரந் 
தோறும் அனுப்பும் ரிபோர்ட்டை ஐயர் பரிசீலனை 
செய்த பிறகே அனுப்பவேண்டும் . இரண்டாவது , 


ஏட்டிக்குப் போட்டி 

9 
அவர் லண்டனை விட்டு நீங்கும் வரையில் தம்முடைய 
சம்பளத்திலிருந்து மாதம் இரண்டு பவுன் சந்தா 
எங்கள் 

சங்கத்திற்குக் கொடுத்து வரவேண்டும் . 
இந்த இரண்டுக்கும் அவர் உடன்பட்டால் ஒழிய 
அவருக்கு வேலை போய்விடும் ஆகையால் , அவர் 
அதற்கு உடன் பட்டு எங்கள் விடுதியில் இருக்கும் 
வரையில் தம் உறுதி மொழியைக் காப்பாற்றினார் . 
இப்படிச் சில மாதங்கள் கழிந்தன . 

ஒரு நாள் சாயங்காலம் எதிர்பாராதபடி ஓர் 
இளைஞர் ஒரு கைப் பெட்டியைத் தூக்கிக்கொண்டு 
எங்களிடம் வந்தார் , அவருக்குச் சுமார் இருபது 
வயசு இருக்கலாம் . மெலிந்த உடல் , முகத்தில் சுறு 
சுறுப்பும் புத்தி கூர்மையும் ததும்பிக்கொண் 
டிருந்தன . இந்தியாவிலிருந்து கப்பலில் மூன்றாம் 
வகுப்பில் பிரயாணம் செய்த களைப்பினால் உடல் 
மெலிந்து போனதாகவும் தம் பெயர் திருமலாச்சாரி 
என்றும் , தாம் திருவல்லிக்கேணி என்றும் தெரி 
வித்தார் . சாப்பாட்டிற்கு ஏதாகிலும் வழி தேட 
வேண்டிய நிலையில் இருந்தார் . சென்னை யில் அந் 
நாளில் பிரசுரமாகி வந்த இந்தியா என்னும் வாரப் 
பத்திரிகை மூலம் லண்டனில் 

ஐயருடைய 
கோஷ்டியார் தேச விடுதலைக்காகப் பாடுபட்டு 
வருவதைத் தெரிந்துகொண்டு தம்மால் இயன்ற 
பணியை அவர்களுடன் சேர்ந்து செய்ய எண்ணி 
வந்ததாகவும் கூறினார் . இவரைக் கொண்டு என்ன 
செய்வது ? என்பது எங்கள் கவலை . 

பாரிஸிலிருந்த தனவந்தரான ஷியாம்ஜி கிருஷ்ண 
வர்மா தேச விடுதலைக்கு உழைப்பவர்களுக்காக ஒரு 
பெரிய நிதி சேமித்து வைத்திருப்பதாக உலாவி வந்த 
வதந்தியை நம்பியே திருமலாச்சாரியார் 
விட்டார் . தமக்கு எந்த வேலை கொடுத்தபோதிலும் 
செய்ய உறுதி 

கொண்டிருப்பதாகவும் எப்படி 
யாகிலும் தம்மை ஆதரிக்க வேண்டும் என்றும் சொல் 
லியதன் பேரில் , எங்களுக்குச் சமையல் செய்வது , 


வந்து 


ஒரு சமயம் 


10 

வ . வே . ஸு . ஐயர் 
கடைகளுக்குச் சென்று தேவையானவைகளை வாங்கி 
வருவது , ஒழிந்த நேரத்தில் எங்கள் சங்கத்தில் அங்கத் 
தினர்களுக்கு ஏற்படுத்தியுள்ள பல தொண்டுகளைச் 
செய்வது என்று முடிவு செய்தோம் . அவரால் 
ஏற்படும் செலவை அங்குள்ள மற்ற ஏழு பேர்களும் 
பகிர்ந் கொடுக்கவும் ஒப்புக் கொண்டோம் . 
அன்றியும் புதிதாக வலுவில் கீர்த்திகரைப் போலவே 
வந்தபடியால் சற்று மனத்தில் அவரைப் பற்றிய 
சந்தேகமும் தீரவேண்டி இருந்தது . 
அதிகாரிகளுக்காக உளவு வேலை செய்ய வந்தவரோ 
என்கிற அச்சம் ஒழிவதற்காக எங்களில் ஒருவரை 
ரகசியமாக அவரைக் கவனிக்கும்படி ஏற்பாடும் 
நடந்தது . 

இரண்டு மாதம் அவரைக் கவனித்து வந்ததில் 
நல்ல சீலமுள்ள இளம் தேசபக்தர் என்பதை அறிந்து 
கொண்டோம் . முகங்கோணாமல் இட்ட வேலையை 
ஆர்வத்துடனும் திறமையுடனும் செய்வதில் அவருக் 
குள்ள ஆற்றல் 

புலனாயிற்று . ஆனால் , 
எவ்வளவு காலம் இவரைக் காப்பாற்றுவது ? இதற்கு 
முடிவு என்ன ? 

என்பதை 

யோசனை செய்து 
அவருடைய நுண்ணறிவிற்கும் , தேசீய உணர்ச் 
சிக்கும் உரிய 

வேலை ஒன்றை ஐயர் கண்டு 
பிடித்தார் . 

லண்டன் போலீஸ் அதிகாரிகளுக்கு எங்கள் 
வேலைகளைப்பற்றித் தெரிந்துகொள்ளும் விஷயத்தில் 
எவ்வளவு கவலை இருக்கிறது என்பதற்குக் கீர்த்திகர் 
பொருட்டு அவர்கள் செலவழித்த தொகை ஓர் 
அத்தாட்சி . கீர்த்திகர் செய்து வரும் வேலையும் 
அவர் கொடுக்கும் வார ரிபோர்ட்டும் எவ்வளவு 
மட்டில் நம்பக்கூடியன என்று அறிய அவர்கள் ஆவல் 
கொள்ளக் கூடியவர்கள் . 

ஆகையால் எங்கள் 
விடுதியில் தங்கியுள்ள மற்றொருவர் இந்த வேலையைச் 
செய்ய முன் வந்தால் அதிகாரிகள் அவருக்குத் தகுந்த 
ஊதியம் அளிக்கக்கூடும் என்று ஊகித்து , திருமலாச் 


நன்கு 


ஏட்டிக்குப் போட்டி 

11 
சாரியாரை “ ஸ்காட்லண்டு யார்டு ” பெரிய துரையைப் 
போய்ப் பார்க்கும்படி ஐயர் தூண்டியதன் பேரில் , 
அவரும் சென்று துரையைப் பார்த்துவிட்டு வந்தார் . 
போலீஸ் அதிகாரிகளுக்கு இந்தியர் விடுதி யில் 
நடக்கும் எல்லாவற்றையும் தாம் தெரிவிப்பதாகவும் 
ஆறு மாத காலத்திற்குத் தம் வேலைத் திறத்தைக் கண்டு 
பிறகு இரட்டிப்புச் சம்பளம் கொடுக்கலாம் எனவும் , 
முதலில் மாதம் ஒன்றுக்கு ஐந்து பவுன் கொடுத்தால் 
போதும் எனவும் முடிவு செய்து கொண்டு உளவாளி 
உத்தியோகத்தில் அமர்ந்தார் . வாரம் ஒரு முறை 
குறிப்பிட்ட இடத்தில் பெரிய துரையைத் தனித்துக் 
கண்டு பேசி விவரங்கள் சொல்வதும் , அச்சிட்ட 
துண்டுப் பிரசுரங்கள் , கடிதங்கள் முதலியவற்றில் 
கிடைத்த வரையில் அவரிடம் கொடுப்பதுமான 
வேலைகளைச் செய்து வந்தார் . 

கீர்த்திகர் அனுப்பும் ரிபோர்ட்டைத் தணிக்கை 
செய்வது , திருமலாச் சாரிக்குத் தேவையும் உசிதமு 
மான சங்கதிகளை யோ பிரசுரங்களை யோ கொடுத் 
தனுப்புவது ஆகியவை சம்பந்தப்பட்ட வேலைகள் 
யாவற்றையும் ஐயரே செய்து வந்தார் . திருமலாச் 
சாரியாருக்குக் கிடைத்த ஊதியத்தில் அவருடைய 
சாப்பாட்டுச் செலவு போகப் பாக்கியைச் சங்கத் 
திற்குக் கொடுத்துவிட்டார் . போலீஸ் அதிகாரிகளால் 
நாங்கள் எவ்வளவு மட்டில் தெரிவிக்கிறோமோ 
அவ்வளவு மட்டில் தான் தெரிந்து கொள்ள முடிந்தது . 
அவர்களுடைய உளவாளிகள் எங்களுக்குத் 
தொண்டர்கள் ஆனார்கள் . இந்த விநோத நாடகம் 
சில மாதங்கள் நடந்தது . 


2 


கையாள 


படை 


ஆயுதப் பயிற்சி 
" அன்னிய ஆட்சி ஒழியவேண்டும் , நாடு 
விடுதலை அடையவேண்டும் . அதற்கான எவ்வித 
முறைகளையும் 

வேண்டும் . 
யெழுப்புதல் , போர் புரிவதற்குரிய சாதனங்களைச் 
சேகரித்தல் முதலியன முதலில் தோல்வியுற்றாலும் 
போர் முறையைக் கைவிடாது குரங்குச் சண்டை 
புரிதல் ( Guerilla warfare ) , விடுதலையடைந்த நாடு 
களின் வரலாறுகளை ஆராய்தல் இவைகளை யெல்லாம் 
பற்றி ஓயாது பேசி வருகிறோமே . இதனால் விடுதலை 
அடைந்து விடுவோமா ? சற்றுப் பேச்சை நிறுத்திச் 
செயலில் இறங்கினால் நலமாக இருக்கும் . தங்கள் 
அபிப்பிராயம் என்ன ? " என்று ஒரு நாள் நான் 
இந்தியர் விடுதி யில் இருக்கும் பொழுது ஐயர் அவர் 
களைக் கேட்டேன் . அதற்கு ஐயர் , “ ஆம் . நீ சொல்வது 
உண்மைதான் . போர் புரியும் முறை , ஆயுதப் பயிற்சி 
முதலியவை நம் நாட்டினருக்குப் புதிய வேலைகள் 
அல்ல . எனினும் தேசபக்தி , சமூகக் கட்டுப்பாடு முத 
லான உயிர்த் தத்துவங்களின் ஊற்று சில ஆண்டு 
களாக வறண்டு போய் விட்டது . அதன் காரணமாக 
ஆயுதம் தாங்கிச் சேவை புரியும் நம் மக்கள் வயிற்றுப் 
பிழைப்புக்கும் கூலிக்கும் அன்னியர்களுக்கு ஊழியம் 
செய்து , நமது நாட்டைக் காட்டிக்கொடுத்து விட் 
டனர் . அவர்களுக்கு வீரம் உண்டு . துணிச்சல் அதிகம் . 
அஞ்சா நெஞ்சம் படைத்தவர்கள் . ஆனால் தேச 
பக்தி இல்லை . இந்த நாடு நமது . இதை ஆக்கலும் 
அழித்தலும் நமது பொறுப்பு . சீரிய முறையில் போர் 
புரிந்து , நாட்டைக் கைப்பற்றி , அதற்கான தியாகங் 


ஆயுதப் பயிற்சி 

13 
களைச் செய்து , நமது பெருமையை நிலைநாட்டக் 
கங்கணங் கட்டிக்கொண்டுள்ள வீரர்களை நாம் 
தயாரிக்கவேண்டும் என்பது தான் என் எண்ணம் . 
அதற்காக முதல் முதலாக நாம் ஒவ்வொருவரும் 
சுதந்திர நாடாகிய இங்கிலாந்தில் இருக்கும்பொழுதே 
ஆயுதப் பயிற்சி பெறவேண்டும் . இந்நாட்டு மக்க 
ளுக்கு ஆயுதங்கள் செய்யவும் , ஆயுதம் தாங்கவும் , பல 
இடங்களில் துப்பாக்கி சுடும் பயிற்சி பெறவும் எவ் 
வளவோ சாதனங்கள் இருக்கின்றன . அவைகளில் 
ஏதாகிலும் ஒன்றில் நாமும் சேர்ந்து பழகவேண்டும் . 
ஆனால் அதில் ஒரு சங்கடம் . கறுப்பர்களாகிய 
நம்மை அங்கே சேர்த்துக்கொள்ள மாட்டார்கள் . 
நானும் ஸாவர்க்கரும் நமது விடுதிக்குச் சமீபத்தி 
லுள்ள பயிற்சிச் சாலையில் ( Shoting range ) அங்கத் 
தினராகச் சேர விண்ணப்பம் செய்து கொண்டோம் . 
அநுமதி மறுக்கப்பட்டது . அதன் பிறகு , இவ்வூரில் 
கடைத் தெருக்களிலுள்ள குறிவைத்துச் சுடும் 
பந்தயக் கூடங்களில் சென்று அதிகச் செலவில் சுடப் 
பழகிக்கொண்டோம் . 

நமது அடிமைத்தனத்தை 
வற்புறுத்த இத்தகைய சம்பவங்களை நாம் தினந் 
தோறும் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது . 

டையில் தான் நாம் விடுதலையைத் தேடவேண்டும் " 
என்று பதிலளித்தார் . 


இதன் 


உங்களுக்கு அனுமதி கிடைக்காத பயிற்சிச் 
சாலைக்கு நான் நாளைக்குப் போய் விசாரித்துப் பார்க் 
கிறேன் . 

சமயம் 

நான் புகுந்து கொள்ள 
முடியுமா என்று தெரிந்துகொள்கிறேன் " என்று 
சொல்லிவிட்டு , மறுநாள் நான் அங்கே சென்று 
அங்கத்தினனாகச் சேர்வதற்கு உரிய கட்டணத்தைச் 
செலுத்தி , அப்பொழுதே ஒரு மணிநேரம் சுடும் பழக் 
கத்தையும் ஆரம்பித்தேன் . அன்றிரவு சாப்பாட்டுச் 
சமயத்தில் மற்றவர்களுக்குக் கிடைக்காத வெற்றி 
எனக்குக் கிடைத்துவிட்டது என்று 

பெருமை 


14 

வ . வே . ஸு . ஐயர் 
அடித்துக்கொண்டேன் . " உன் அதிருஷ்டம் / " என்றார் 
ஐயர் . " உனக்கு எவ்வளவு நாளைக்கு இந்த அதி 
ருஷ்டம் நீடிக்கும் என்று பார்க்கலாம் ! " என்றார் 
ஸாவர்க்கர் . 

இரண்டு நாட்கள் கடந்தன . மூன்றாம் நாள் , 
எனக்கு ஒரு மணியார்டர் மூலம் நான் அங்கத்தின 
னாகச் செலுத்திய தொகையில் ஒரு நாள் சுடப் 
பழகியதற்கு உண்டான ரவைகளின் கிரயத்தைத் 
தள்ளிப் பாக்கியும் , என்னை அங்கத்தினனாகச் சேர்க்க 
முடியாதென்ற கடிதமும் கிடைத்தன .. எனக்கு 
உண்டான கோபத்துக்கு அளவில்லை . என் அதிருஷ் 
டத்தைக் கண்டு பொறாமைப்படக் கூடியவர்க 
ளுடைய அநுதாபத்துக்கு ஆளானேன் . 

ஆனால் என் முயற்சியை நிறுத்தவில்லை. 
லண்டனிலுள்ள ஏழை மக்களுக்குப் பல கைத் 
தொழில்களில் பயிற்சியளிப்பதற்காக நகர முனிசி 
பாலிடியாரால் ஒரு பல்கலைக் கழகம் ( Polytechnic ) 
நடத்தப்பட்டு வந்தது . அதில் கற்றுக்கொடுக்காத 
தொழில் உலகத்தில் இராது என்றே எனக்குத் 
தோன்றுகிறது . சமையல் வேலை , சலவை வேலை , 
க்ஷவரத்தொழில், புகைப் படம் பிடித்தல் -- இவை 

எண்ணற்ற தொழில்கள் கற்பிக்கப்படு 
கின்றன . படிப்பிற்குச் சம்பளமோ மிகவும் சொற்பம் . 
போட்டோ பிடிக்கும் வேலை கற்றுக்கொள்ள நான் 
சேர்ந்தேன் . ஆறு மாதத்திற்கு இரண்டரை ஷில் 
லிங்கு சம்பளம் . மாதத்திற்கு இருமுறை இந்த 
வகுப்பு நடைபெறும் . ஓய்வு நேரமாகிற சாயங்கால 
வேளை களில் ஐந்து மணிமுதல் ஆறுமணி வரையில் 
நடக்கும் . உபாத்தியாயரும் போட்டோ பிடிக்கும் 
தொழிலாளி. இவ்வளவு சுலபமாக மக்கள் பயில 
படங்கள் அமைந்திருப்பது சுதந்திர நாடுகளின் ஓர் 
அம்சம் . இந்தக் கழகத்திலும் துப்பாக்கி சுடும் 
பயிற்சிச் சாலை 

ஒன்று உண்டு . நான் 

அந்தக் 


போன்ற 


ஆயுதப் பயிற்சி 

15 
கழகத்தில் படிக்கும் 

மாணாக்கன் 

ஆனபடியால் 
துப்பாக்கி சுடும் பயிற்சிச் சாலையில் சேர உரிமை 
பெற்றேன் . போட்டோ பிடிப்பதைக் காட்டிலும் 
துப்பாக்கிப் பயிற்சியையே நன்கு கற்றேன் . 

எனினும் எங்களுடைய் முயற்சி இதோடு நின்று 
விடவில்லை . எவ்வளவுதான் துப்பாக்கி சுடும் குறிப் 
பயிற்சி எங்களுக்கு இருந்தபோதிலும் ஒருவருக் 
காகிலும் , படை அணி வகுப்பு , யுத்தமுறை , யுத்த 
சாத்திரத்தின் அறிவு முதலியவை இல்லை . இவை 
யொன்றும் தெரியாமல் சுதந்திரப் போரை எப்படி 
நடத்துவது ? மகா பாரதத்தில் விராட பர்வத்தில் 
ஆநிரை மீட்சிப் படலத்தில் உத்தரகுமாரனுக்கு ஏற் 
பட்ட விபத்தைப் போலவே எங்களுடைய மனோரதம் 
முடியும் எனத் தோற்றியது . 

சுதந்திர யுத்தப் படைக்குத் தளகர்த்தர்கள் 
வேண்டும் . அவர்கள் யுத்த அநுபவம் பெற்றவர் 
களாக இருக்கவேண்டும் . இதற்கென்றே ஐயர் மூவ 
ரைத் தேர்ந்தெடுத்தார் . இதில் எங்கள் விடுதியில் 
இருந்த திருமலாச்சாரியார் ஒருவர் . மற்றொருவர் அக் 
காலத்தில் அலிப்பூர் சதியாலோசனைக் கூட்டத்தார் 
என்று குற்றவாளியாகத் தண்டிக்கப்பட்ட உல்லாச 
கர தத்தருடைய தம்பி . அவரை நாங்கள் சோட்டா 
தத்தர் என்று அழைப்பது வழக்கம் . மூன்றாமவர் 
ஒரு முஸ்லிம் . அவருடைய பெயர் எனக்கு இப்போது 
ஞாபகம் இல்லை . 

1909-10 - ஆம் 

வருஷங்களில் 
மொராக்கோவிலுள்ள மூர் ஜாதியாருக்கும். ஸ்பெயின் 
தேசத்தாருக்கும் யுத்தம் நடந்துகொண்டிருந்தது . 
இரு திறத்தாரில் ஒருவர் படையில் இவர்கள் சேர்ந்து 
பயிலவேண்டும் என்று முடிவு செய்து , ஒவ்வொரு 
வருக்கும் துப்பாக்கி உடை முதலியன தயாரித்து , 
அவற்றிற்குத் தேவையான பணத்தையும் யாசித்துக் 
கொடுத்து அவர்களை அனுப்பினோம் . சுமார் ஆறுமாத 
காலம் வரையில் அவர்களைப் பற்றிய தகவல் ஒன்றும் 
எங்களுக்குக் கிடைக்கவில்லை . அவர்கள் திரும்பும் 


16 

வ . வே . ஸு . ஐயர் 
காலையில் 

இன்ன இன்ன வேலைகளில் ஈடுபட 
வேண்டும் என்ற திட்டத்தை ஐயர் தயாரித்தார் . 


படை 


ஏழு மாதங்கள் கழிந்தன . ஒரு நாள் சாயங்காலம் 
நாங்கள் அனுப்பிய தளகர்த்தர்களில் இருவர் திரும்பி 
னார்கள் . ஒடுங்கி வற்றிய உடல் , தளர்ந்த நடை , 
வாடிய முகம் இவற்றோடு துப்பாக்கியைச் சுமக்கக் 
கூடச் சக்தியற்றவர்களாக வந்து பயனற்ற தம் 

யெழுச்சியைப் பற்றித் தெரிவித்தார்கள் . 
அவர்கள் சேவையை மூர் ஜாதியாரும் விரும்பவில்லை . 
ஸ்பெயின் நாட்டினரும் விரும்பவில்லை . ஒவ்வொரு 
கட்சியினரும் தங்கள் எதிரிகளின் உளவாளிகளாக 
இருக்கலாம் என்று சந்தேகித்ததனால் சாதாரணச் 
சிப்பாய்களாகக்கூட அவர்களைச் சேர்த்துக்கொள்ள 
விரும்பவில்லை . மேலும் ஆங்கில அதிகாரிகளின் 
சிபார்சோ ஆதரவோ ஒன்றும் அவர்களுக்கு இல்லை . 
இம்முயற்சியில் சுமார் முந்நூறு பவுன் செலவு 
செய்தும் பயனில்லாமல் போயிற்று . 

லண்டனை விட்டு நீங்கிப் பாரிஸ் நகரத்தில் 
அடைக்கலம் புகுந்திருந்த காலத்திலுங்கூட ஐயர் 

குன்றாது வேலை செய்துவந்தார் . 
இந்தியாவுக்கு எவ்விதத்திலும் துப்பாக்கி , கைத் 
துப்பாக்கி ரவைகள் இவைகளை ஏராளமாக அனுப்ப 
முயன்று வந்தார் . இங்கிலாந்தில் இந்த ஆயுதங்களை 
வாங்குவதிலும் , வைத்துக்கொள்வதிலும் உபயோ 
கித்துப் பழகிக்கொள்வதிலும் அதிகக் கஷ்டம் 
எதுவும் இல்லை . சமீபத்தில் இருக்கும் ஏதாவது தபா 
லாபீஸில் ஏழரை ஷில்லிங்கு பணம் கட்டி ரசீது 
பெற்றுத் துப்பாக்கிகள் விற்கும் கடைகளில் பேரைப் 
பதிவு செய்துவீட்டு வேண்டியவற்றைப் பெற்றுக் 
கொள்ளலாம் . பாரிஸில் இந்த நிபந்தனை கூட இல்லை . 
யார் எவ்வளவு வேண்டுமானாலும் வாங்கலாம் . ஐயர் 
தம் நண்பர்களை யாசித்துப் பணம் திரட்டிக் கைத் 
துப்பாக்கிகள் வாங்கிவந்தார் . இவைகளை இந்தியா 


தமது ஊக்கம் 


ஆயுதப் பயிற்சி 


17 


திரும்புபவர்களிடம் ரகசியமாக ஒளித்துப் பம்பாய்க்கு 
அனுப்புவது வழக்கம் . 


ராமராவ் ரங்கூன் முனிசிபாலிடியில் 1907-8 - ஆம் 
வருஷங்களில் சுகாதார இன்ஸ்பெக்டர் வேலை பார்த்து 
வந்தார் . உயர்தர உத்தியோகப் பதவி கிட்டும் என்று 
மேல் படிப்புக்காக லண்டன் வந்து சேர்ந்தார் . 
எனக்கு ரங்கூனில் அவரை நன்கு தெரியும் . ஆதலால் 
அவரை ஐயருக்கு அறிமுகம் செய்வித்தேன் . அப் 
பொழுது முதல் ஐயரும் ராமராவும் நெருங்கிப் பழகி 
வந்தார்கள் . தேசீய ஞானமே இல்லாதிருந்த ராம 
ராவ் , ஐயரின் சிநேகத்தினால் தேசபக்தியுள்ளவராக 
மாறினார் . அவர் படிப்பு ஒருவருஷம் முடிந்தவுடன் 
இந்தியாவுக்குத் திரும்பவேண்டிய காலம் நெருங் 
கியது . ஆனால் அந்தச் சமயம் ஐயர் லண்டனை விட்டு 
வெளியேறிப் பாரிஸில் வசித்து வந்தார் . இந்தியா 
போகுமுன்னர் தம் நண்பரிடம் விடை பெற்றுக் 
கொள்வதற்காக ராமராவ் பாரிஸில் சில நாட்கள் 
தங்கிப் பிறகு மார்ஸெயில்ஸ் துறைமுகத்தில் இந்தியா 
வுக்குக் கப்பல் ஏறினார் . ஐயர் அவரிடம் சில கைத் 
துப்பாக்கிகளைக் கொடுத்துப் பம்பாயில் தம் நண்ப 
ரிடம் கொடுக்கும்படி சொல்லி யிருந்தார் . ராமராவின் 
பெட்டியின் அடிப்பாகத்தில் போலி அறை ஒன்று 
தயாரித்து அதன் அடியில் துப்பாக்கிகளைப் பரப்பி 
மூடிச் சுங்கப் பரிசோதனைக்கு அகப்படாமல் ஏற்பாடு 
செய்து அவரிடம் கொடுக்கப்பட்டது . இந்த வேலை 
களைப் பாரிஸ் நகரத்தில் உளவுவேலை செய்துவரும் 
ஆங்கிலப் போலீசார் கண்காணித்து வருவதை ஐயரும் 
ராமராவும் அறிந்து கொள்ள வில்லை . கப்பல் பம்பாய்த் 
துறை முகத்துக்கு வந்ததும் ஆங்கில உளவுகாரரால் 
முன்பே விஷயத்தை அறிந்து கொண்ட இந்திய 
அதிகாரிகள் ராமராவின் பெட்டியைப் பரிசோதித்துத் 
துப்பாக்கிகளைக் கைப்பற்றி அவரையும் கைது 
செய்து விட்டார்கள் . கேஸ் விசாரணை நடந்து ராம 


18 


வ . வே . ஸு . ஐயர் 


ராவுக்கு இரண்டு வருஷம் கடுங்காவல் தண்டனை 
கிடைத்தது . 

பாவம் ! ராமராவ் சிறைவாசத்தை அநுபவிக்கச் 
சக்தி வாய்ந்தவர் அல்லர் . உத்தியோகத்தில் பெரிய 
பதவியைப் பெறப் பரீக்ஷை கொடுத்து ஆர்வத்துடன் 
திரும்பியவருக்குத் தம் நாட்டின் எல்லையில் காலடி 
வைத்தவுடனே கடுங்காவல் சிறைவாசம் கிடைத்தது . 
இது அவருக்கு அளவற்ற ஏமாற்றத்தையும் வருத்தத் 
தையும் உண்டு 

பண்ணியது . எப்படி யாகிலும் 
இந்தக் கொடுந் தண்டனையினின்றும் தப்பித்துக் 
கொள்ள வழி தேடுவதில் மனம் சென்றது . தேச 
பக்தியினாலாவது அதற்காக வேண்டிய தியாகத்தி 
னாலாவது சிறைவாசம் ஏற்பட்டிருந்தால் ஒரு சமயம் 
தாங்கி யிருக்கக்கூடும் . தம் நண்பர் ஐயருக்காக 
வேண்டிய ஒரு வேலை செய்ய , அதனால் ஏற்பட்ட 
கஷ்டத்தைத் தாங்க முடியாமல் தம் துக்கத்தைச் 
சிறையதிகாரிகளுக்கு அடிக்கடி தெரிவித்து வந்தார் . 

அந்தச் சமயம் ஸாவர்க்கரை லண்டனிலிருந்து 
இந்தியாவுக்குக் கொணர்ந்து நாஸிக் கொலை வழக்குச் 
சம்பந்தமாக விசாரணை நடத்தி வந்தார்கள் . அந்த 
வழக்கில் ஜாக்ஸ ன் துரையைக் கொலை செய்த 
தற்கு ஸாவர்க்கர் இங்கிலாந்திலிருந்து துப்பாக்கிகள் 
அனுப்பியதாகக் குற்றச்சாட்டு . இதை நிரூபிப்ப 
தற்கு சாட்சி தேவையாக இருந்தது . சிறையிலிருந்து 
எவ்விதத்திலும் தம்மை விடுவித்துக்கொள்ளத் தவங் 
கிடந்த 

ராமராவ் இதற்கு உபயோகப்பட்டார் . 
ஸாவர்க்கரே - துப்பாக்கிகளை வாங்கித் தம்மிடம் 
கொடுத்ததாகச் சாட்சியம் சொல்ல உடன்பட்டார் . 
ஸாவர்க்கரை ராமராவ் பார்த்ததே இல்லை . இருந்த 
போதிலும் சாட்சி கூறினால் சிறை வாசம் நீங்கும் 
என்ற எண்ணத்தின் பேரில் அதிகாரிகளாலும் 
தூண்டப்பட்டு அபாண்டமான சாட்சியம் சொன்னார் . 
முடிவில் ஸாவர்க்கர் தீவாந்தர தண்டனை பெற்று 
அந்தமான் தீவுக்குக் கொண்டு போகப் பட்டார் . 


ஆயுதப் பயிற்சி 

19 
ராமராவ் இந்தத் துரோகத்தின் பயனாகச் சிறையி 
னின்றும் விடுவிக்கப்பட்டார் . பிறகு உளவுப் போலீஸ் 
இலாக்காவில் உத்தியோகமும் பெற்றார் . ஆனால் 
இவ்வளவு புரட்டுகளைச் சொல்லி விடுதலையும் பதவி 
யும் பெற்ற ராமராவ் அவற்றை அநுபவிக்க நெடு 
நாட்கள் வாழவில்லை. 1918 - இல் நோய்வாய்ப்பட்டு 
இறந்தார் . 

1913 - ஆம் வருஷத்தில் அவர் என்னை ரங்கூனில் 
சந்தித்துத் தாம் விடுதலையடைந்த விவரங்களையும் 
கூறிப் போலீஸ் இலாக்காவில் 

வேலை பார்த்து 
வருவதையும் தெரிவித்தார் . பிறகு 1917 - ஆம் வருஷம் 
லக்ஷ்மணபுரி அகில இந்தியக் காங்கிரஸ் 

கூடிய 
பொழுது அங்கே அவரைச் சந்தித்தேன் . அவர் 
உத்தியோக முறையில் அங்கு வந்திருந்ததையும் 
அறிந்தேன் . அவர் செய்து வரும் ஈனத் தொழிலினால் 
எனக்கு உண்டான வெறுப்பையும் என் நண்பர்கள் 
இருவருடைய முன்னிலையில் அவருக்குத் தெரிவித் 
தேன் , எனினும் அவரை நொந்து என்ன பயன் ? 
சாமர்த்தியம் அற்ற சாமானிய மனிதன் ! அடாது 
செய்து வாழ்வு நடத்துபவர்களுடைய தொகை 
அடிமைப்பட்ட இந்நாட்டில் எண்ணற்றது . அதில் 
அவரும் ஒருவர் . கேவலத் தொழிலில் ஈடுபட்டும் 
இறைவன் அவருக்கு ஆயுள் அதிகம் கொடுக்கவில்லை . 
இளமையிலேயே காலமாகி விட்டார் . 


3 
மகாத்மா ஆவதற்கு முன் 
மனித சிருஷ்டியில் உயர்ந்தவரும் ஒப்பற்ற 
வருமான ஒருவரை • இன்று சந்தித்தேன் " என்று 
அளவற்ற மகிழ்ச்சியுடன் படுக்கையில் படுத்த 
வண்ணமே சொன்னார் காலஞ்சென்ற தேச பத்த 
சிரோமணி வ . வே . ஸு . ஐயர் . லண்டனில் இந்தியர் 
விடுதியில் ( India House ) 1908 - ஆம் வருஷம் ஒரு 
நாள் இரவு நாங்கள் இருவரும் பேசும் பொழுது அவர் 
சொல்லிய சொற்கள் இப்பொழுது தான் நேரில் 
என்னுடன் சொல்லுவது போல் இருக்கின்றன . அக் 
காலத்தில் ஸ்ரீமான் காந்தி தென் ஆப்பிரிக்காவில் ஒரு 
பாரிஸ்டர் . இந்தியர்களின் சகிக்க 

முடியாத 
தொல்லைகளைப் பார்லிமென்ட்டு சபையாருக்கு எடுத் 
துரைப்பதற்காக வந்த தூதர் . அன்றைத் தினம் 
பகலில் அவரைக் காணவேண்டிப் புறப்பட்டுச் சென்ற 
ஐயர் இரவு தான் வீடு வந்து சேர்ந்தார் . 

“ சௌந்திரம் , அவர் சாமான்ய மனிதர் அன்று . 
அவருடன் பேசப் பேச என் மனம் அவரிடமே ஈடு 
பட்டு விட்டது . என்ன அன்பு , என்ன மரியாதை , 
என்ன தேசபக்தி , என்ன உண்மை ! சொல்லி 
முடியாது போ ” என்றார் ஐயர் . 

" ஸ்ரீமான் காந்தியை எங்கே கண்டீர்கள் ? " என்று 
நான் கேட்டேன் . 

பல இடங்களில் அவரை விசாரித்துத் 
தேடினேன் . இந்தியாவிலிருந்து வந்திருக்கும் 
தலைவர்கள் இறங்கியிருக்கும் பெரிய ஹோட்டல் 
களில் எல்லாம் அலைந்து திரிந்து , இரண்டு மணி 
நேரத்திற்கு அப்பால் வண்டி புக முடியாத ஒரு 


மகாத்மா ஆவதற்கு முன் 

21 
சிறிய சந்தில் , இந்தியாவிலிருந்து வந்து சிற்றுண்டிச் 
சாலை ஒன்றை 

நடத்தி வரும் ஒருவர் வீட்டில் 
கடைசியாகக் கண்டேன் . இரண்டு மூன்று பழைய 
நாற்காலிகள் , ஒரு கிழிந்த ஜமக்காளம் , அதன்மேல் ஒரு 
படுக்கை . இவைகள் அடங்கிய ஒரு சிறிய அறையில் 
சதா புன்னகை புரியும் - முகத்துடன் ஆங்கில 
உடுப்புடன் ஸ்ரீமான் 

காந்தியைக் கண்டேன் , 
அவருடன் பேசிய பிறகு மறுபடியும் அவரைக்கண்டு 
பேசவேண்டும் என்கிற ஆசை அதிகம் ஆகிவிட்டது . 
நாளைத்தினம் விநாயக ஸாவர்க்கரை அவரிடம் 
அழைத்துக் கொண்டுபோய் இருவருமாக அவருடன் 
பேசப் போகிறோம் ” என்று சொல்லிவிட்டு அயர்ந்து 
தூங்கி விட்டார் . 

பிறகு மூன்று நான்கு நாட்களுக்குத் தொடர்ந்து 
ஐயரும் ஸாவர்க்கரும் காந்தியைக் கண்டு பேசினார்கள் . 
இவ்விருவரும் கேட்ட கேள்விகளும் இவர்களுக்கு 
விடையளித்த காந்திஜியின் தத்துவமுமே “ ஹிந்து 
ஸ்வராஜ் " என்ற புத்தகத்திற்கு ஆதாரம் . காந்திஜி 
அசைக்க முடியாத வேரூன்றின அஹிம்ஸாவாதி 
சத்தியத்தைக் காட்டிலும் உயர்ந்த சக்தி உலகில் 
வேறு இல்லை . அஹிம்ஸையும் , சத்தியமும், தெய்வமும் 
ஒன்றே . எனவே தெய்வ சக்தியை எதிர்க்கக் கூடிய 
சக்தி உலகில் வேறில்லை . இதுதான் காந்திஜியின் 
முடிவான நம்பிக்கை . அதை 

எள்ளளவேனும் 
அசைக்க இவ்விருவராலும் முடியவில்லை . தாங்கள் 
படித்திருந்த சரித்திர ஞானம் , மனித இயல்பு , சமூக 
நடவடிக்கைகள் இவை எல்லாவற்றிற்கும் அஹிம்ஸா 
முறையில் தகுந்த பதில் அளித்தபடியால் , அவரைப் 
புரட்சி , சதியாலோசனை , யுத்தம் முதலிய விஷயங்களில் 
ஈடுபடுத்தி விடலாம் என்று கட்சியாடின ஐயருக்கு 
ஒரு விதமான ஏமாற்றமே உண்டாயிற்று . 

"“ நான்கு நாட்கள் மன்றாடியும் பயன் இல்லை . 
அவருக்கு அஹிம்ஸையில் பிடிவாதமான மூட 
நம்பிக்கை . இருந்த போதிலும் நம் நாடு விடுதலை 


22 

வ . வே . ஸு . ஐயர் 
அடையவேண்டும் , நமது அடிமைத்தனம் ஒழிய 
வேண்டும் , 

நமது கோழைத்தனம் நீங்கவேண்டும் . 
என்ற இத்தகைய எண்ணங்களில் சந்தேகமற்ற 
முடிவு உள்ளவர் . அவர் இந்த 

அஹிம்சையில் 
அரசியில் துறையில் வெற்றி பெற்றுவிடலாம் என்று 
சாதிப்பது மாத்திரந்தான் பொருத்தம் இல்லாமல் 
இருக்கிறது . ” இதுதான் ஐயருடைய முடிவான அபிப் 
பிராயம் . எனினும் காந்தியிடத்தில் அளவற்ற அன்பும் 
பக்தியும் ஏற்பட்டன. 

அவருடன் பேசுவதில் 
உத்ஸாகம் , அவருடைய 

எளிய வாழ்க்கையில் 
ஆச்சரியம் , அவர் உண்மையான பேச்சில் ஒரு சக்தி 
இவைகளைப்பற்றி ஓயாது புகழ்வார் . 

அக்காலத்தில் இங்கிலாந்திலும் லண்டன் 
நகரிலும் மொத்தம் எழுநூறு இந்தியர்களுக்கு 
மேலாக இருந்தார்கள் . அவர்களில் பெரும்பான்மை 
யோர் மாணாக்கர்கள் ; செல்வர்களான பெற்றோர் 
களின் மக்கள் . படிப்பைத் தவிர , அந்த நாட்டா 
தடைய இனிய வாழ்க்கையில் ஈடுபட்டுக் காலத்தைக் 
கழிப்பதைத் தவிர , நம் நாட்டைப் பற்றியாவது , 
சமுக தேசீய நிகழ்ச்சிகளைப் பற்றியாவது அநேக 
ருக்குக் கவலை என்பதே இல்லை . ஏதாகிலும் ஒரு 
காரணத்தை ஒட்டியாகிலும் அவர்கள் எல்லோ 
ரையும் ஒன்றாகத் திரட்டி , “ நாம் இந்தியர்கள் " 
என்கிற 

அவர்களுக்கு உண்டுபண்ண 
வேண்டும் என்கிற எண்ணத்தை ஐயர் தம் மனத்தில் 
கொண்டு , எல்லோருக்கும் பொதுவாக உள்ள ஒரு 
பண்டிகையைக் காரணமாக வைத்து ஒரு கூட்டம் 
நடத்த வேண்டும் என்று முடிவு செய்தார் . ஒரு 
மாதத்தில் தீபாவளி வர இருந்ததால் லண்டனில் 
தீபாவளி கொண்டாட வேண்டும் என்று 
யித்தோம் . லண்டன் தீபாவளிக்கு மங்கள ஸ்நானம் 
செய்யமுடியாது . கோடியுடுப்பது சாத்தியமில்லை . 
ஆகையால் ஒரு விருந்துச் சாப்பாடும் அதன் பிறகு 
சொற்பொழிவும் நிகழ்த்த முடிவு செய்யப்பட்டது . 


நினைவை 


மகாத்மா ஆவதற்கு முன் 

23 
விருந்தில் சேருபவருக்குக் கட்டணம் உண்டு . 
அவ்விதம் சேருவதற்குச் சம்மதித்தவர்கள் நூற்று 
இருபது பெயர்கள் . இதற்குத் தகுந்த தலைவர் 
வேண்டுமே . அந்தப் பதவிக்கு ஓர் இந்தியரைத் 
தேர்ந்தெடுப்பதற்காகத் தினந்தோறும் இந்தியத் 
தலைவர்கள் வந்து இறங்கியிருக்கும் பெரிய இடங் 
களிலும் தனி விடுதிகளிலும் சென்று அவர்களில் 
ஒருவரைத் தலைமை வகிக்க வேண்டினோம் . அங்கிருந்த 
இந்தியத் தலைவர்களில் பெரும்பாலோர் ஆங்கிலேயர் 
களுடைய நன்மதிப்பைப் பெற்று நம் நாட்டுக்கு 
அரசியல் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்ற 
விருப்பத்துடன் , அவர்களிடம் விண்ணப்பம் செய்து 
கொள்ள வந்திருப்பவர்கள் . அநேகமாக எல்லோரும் 
சாக்குப் போக்குச் சொல்லி வர மறுத்து விட்டார்கள் . 
இந்தப் பெரியோர்களில் , காலஞ் சென்ற கோக்கலே , 
விபின் சந்திரபால் , லாலா லஜபத்ராய் , இன்னும் 
மற்றவர்களும் சேர்ந்தவர்கள் . ஐயர் இந்தியர் விடுதி 
யைச் சேர்ந்தவர் . புரட்சிக்காரர் என்று பெயர் வாங்கி 
யவர் . அவருடன் கலந்தால் தங்கள் எண்ணம் 
சமயம் கைகூடாமல் போய்விடுமோ என்கிற பயமே 
இதற்குக் காரணமாக இருக்கவேண்டும் . ஒரு தலைவர் 
கூட நமது தீபாவளி விழாவுக்கு இந்நகரிலே கிடைக்க 
வில்லையே என்று ஐயர் துயரமுற்றுக் கடைசியாகக் 
காந்தியைக் கேட்கலாம் என்று முடிவு செய்தார் . 
அப்படியே அவரிடம் சென்று கேட்டதில் சில 
நிபந்தனைகளுடன் அவர் தலைமை வகிக்க ஒப்புக் 
கொண்டார் , அன்றிரவு மனக்கவலை யொழிந்து 
ஐயர் தாம் காந்தியிடம் சென்றதையும் அவர் பதில் 
அளித்த விவரத்தையும் சொன்னார் . 

" கூட்டம் எதற்காக ? " என்று காந்தி கேட்ட 
வுடன் ஐயர் , “ இந்தத் தேசத்தில் சுமார் எழுநூறு பேர் 
களுக்கு மேல் நம் நாட்டினர் பல வேலைகளை முன் 
னிட்டு வந்திருக்கிறார்கள் . அதில் பெரும்பாலோர் 
செல்வர்களான மாணாக்கர்கள் . அவர்கள் எல் 


24 

வ . வே . ஸு . ஐயர் 
லோரையும் ஒருமுறையாகிலும் பொது விஷயத்தில் 
ஈடுபடும்படி செய்யவேண்டியது அவசியம் . கொஞ்சம் 
தேசபக்தி புகட்டவும் , நம் நாட்டினர் என்ற 
உணர்ச்சி உண்டாக்கவும் செய்யவேண்டும் . 
அதற்காகத் தீபாவளிப் பண்டிகை கொண்டாட 
வேண்டும் . தாங்கள் அந்தக் கூட்டத்துக்குத் தலைமை 
வகிக்கவேண்டும் ” என்று பதில் சொன்னார் . 

காந்தி புன் சிரிப்புடன் , அப்படியா ! மிகவும் 
நல்ல யோசனை . நான் வருகிறேன் . ஆனால் யாவரும் 
ஒன்றுகூடி ஒரு ஹோட்டலில் பணம் கொடுத்து 
ஆங்கில முறையில் உண்டு , கூட்டம் நடத்துவதாக 
இருந்தால் அதில் எனக்குப் பிரியமில்லை . நாம் இந்தி 
யர்கள் என்பதற்கு நாம் கொண்டிருக்கும் ஏதாவது 
ஒரு தத்துவம் கொண்டதாக இந்தக் கூட்டம் 
இருக்கவேண்டும் . ஆகையால் அன்று நடக்கும் 
விருந்து இந்திய உணவாகவும் மாமிசம் இல்லாத 
அஹிம்ஸா விருந்தாகவும் இருக்கவேன்டும் . இதற்கு 
நீங்கள் உடன்பட்டால் நான் வருகிறேன் " என்று 
கூறினார் . 

ஐயர் , இது மிகவும் கடினமான நிபந்தனை , 
இருந்தபோதிலும் தாங்கள் வருவதை 

எண்ணி 
எப்பாடு பட்டாகிலும் தகுந்த ஏற்பாடு செய்துவிடு 
கிறோம் ” என்றார் . 

அடுத்த சனிக்கிழமை இரவு ஏழரை மணிக்கு 
உணவும் பிறகு சொற்பொழிவும் குறிப்பிட்ட ஓர் 
இடத்தில் நடத்துவது எனவும் அந்நேரத்திற்குத் 
தலைவர் வந்தால் போதும் எனவும் காந்திக்கு ஐயர் 
தெரிவித்துவிட்டார் . 

இதற்கென்று ஒரு பெரிய இடம் வாடகைக்கு 
ஏற்பாடு செய்தோம் . இந்தியச் சமையல் செய் 
வதற்காக நாங்கள் ஆறு 

பேர்கள் பொறுப்பை 
ஏற்றுக்கொண்டோம் . மிகவும் கஷ்டப்பட்டுச் சமைய 
லுக்கு வேண்டியவைகளைக் கடை கடையாகத் தேடித் 
திரிந்து சேகரித்தோம் . விழாவிற்கு முந்திய தினம் 


மகாத்மா ஆவதற்கு முன் 

25 
தலைவர் காந்திக்கு ஞாபகமூட்டுவதற்காக ஐயர் அவ 
ரிடம் சென்றார் . சாப்பாடு நடக்கும் இடம் , நேரம் , 
செய்திருக்கும் ஏற்பாட்டின் விவரம் எல்லாவற்றை 
யும் கவலையுடன் கேட்ட தலைவருக்குத் தெரிவித்து 
வீட்டு ஐயர் திரும்பினார் . 

அன்றைத்தினம் பகல் ஒரு மணிக்கே சமையல் 
செய்ய ஆரம்பித்துவிட்டோம் . வேலை தெரிந்தவர் 
களும் தெரியாவிட்டாலும் ஊக்கம் உடையவர் 
களான ஆறு 

பேர்கள் அடங்கிய ஒரு கோஷ்டி 
சமையல் வேலையைத் தொடங்கியது . நானும் என் 
நண்பர் ஒருவரும் சமையலைச் செய்ய , மற்றவர்கள் 
உதவி செய்தார்கள் . பழக்கம் இல்லாததனால் வேலை 
சற்றுத் தாமதமாகவே நடந்தது . அன்று வரையில் 
ஐயரிடமிருந்து கேட்டதைத் தவிர நான் நேரில் 
காந்தியைப் பார்த்ததில்லை . நாங்கள் வேலை செய்யத் 
தொடங்கி அரைமணி நேரத்திற்கெல்லாம் 
வயசுள்ளவரும் பலம் அற்றவர் போலத் தோன்றிய 
வருமான ஒருவர் எங்களுடன் வந்து கலந்து கொண் 
டார் . வேலையில் அவர் காட்டிய ஊக்கமும் ஆர்வமும் 
மற்றவர்களில் ஒருவருக்குக்கூட இல்லை . 

அவரைப் 
பலவித முரட்டு வேலைகளில் விட்டோம் . தட்டு , 
தொட்டி , பாத்திரம் இவற்றைக் கழுவுவது , 
கறிகாய் நறுக்குவது , தண்ணீர் 

கொண்டுவந்து 
கொடுப்பது முதலிய எல்லா வேலைகளையும் சொல்லு 
வதற்கு முன்பாகவே அறிந்துகொண்டு அவர் செய் 
தார் . இந்தியாவிலிருந்து • வந்திருக்கும் ஒரு புதிய 
ஏழை ஆசாமி என்று அவரை நாங்கள் நினைத்து 
நன்றாக வேர்க்க வேர்க்க வேலை வாங்கினோம் . 

சுமார் ஆறு மணி இருக்கும் . ஐயர் சமையல் 
அறைக்கு வந்தார் . " எல்லாம் முடிந்துவிட்டதா ? " 
என்று கேட்டுக்கொண்டே என்னைப் பார்த்துக் கவலை 
யுடன் , “ இங்கு வந்திருக்கும் இவ்ரை யார் வேலை 
செய்யச் சொன்னது ? இவர் தாம் இன்று கூட்டத் 
திற்குத் தலைவர் ஸ்ரீமான் காந்தி . இவரை நீங்கள் 


26 

வ . வே . ஸு . ஐயர் 
நடத்தும் முறை மிகவும் அழகாக இருக்கிறது . 
என்று சற்றுத் துக்கத்துடன் சொன்னார் . 
உடனே நாங்களும் ஐயருடன் 

சேர்ந்து 
மன்னிப்புக் கேட்டோம் . காந்தி குலுங்க நகைத்து , 
" நான் யாரை எதற்காக மன்னிப்பது என்று தெரிய 
வில்லை . இந்த வேலையில் முதல் குற்றவாளி நான் . 
இந்த ஊரில் இந்த மாதிரி ஒரு விருந்து நடத்துவது 
எவ்வளவு கடினம் என்பது எனக்குத் தெரியும் . 
எனினும் உங்களைப் போன்ற இளைஞர்கள் இந்த 
வேலை செய்ய முன் வந்தது எனக்கு எவ்வளவு ஆனந் 
தத்தைக் கொடுக்கிறது ! அதற்காக நான் அல்லவோ 
உங்களிடம் மன்னிப்புக் 

கேட்டுக் கொள்ள 
வேண்டும் ? என்றார் . 

அதுதான் முதல் தடவை காந்தியை நான் நேரில் 
சந்தித்தது . எவ்வளவு தடுத்தும் தாம் செய்து கொண் 
டிருந்த வேலையை அவர் நிறுத்தவில்லை . எல்லோ 
ருக்கும் மேஜைகளில் தட்டில் உணவு எல்லா 
வற்றையும் பரிமாறியபின் கடைசியாகத் தாமும் 
தமது இடத்தில் அமர்ந்தார் . 

சாப்பிட்ட பிறகு சொற்பொழிவு நடந்தது . 
முதலில் தலைவர் காந்தி பேசினார் . தமக்கும் விநாயக 
ஸாவர்க்கருக்கும் தேசீய விடுதலை முறையில் 
மாறுதலான அபிப்பிராயம் இருந்தபோதிலும் இம் 
மாதிரியான சம்பவங்களில் இந்தியர்கள் எல்லோரும் 
சேர்ந்து தாம் ஒரு நாட்டினர் என்ற உணர்ச்சியை 
வளர்க்கவேண்டிய அவசியத்தைப் பற்றிச் சொல்லி , 
தாம் கேட்டுக் கொண்டபடி விருந்தை நிறைவேற்றிய 
தற்கு வந்தனம் அளித்து , கடைசியாக அஹிம்சையின் 
மேன்மையையும் , அது இந்திய சமூகத்தினருக்கு 
அழியாத செல்வம் என்பதையும் கூறி முடித்தார் . 
அக்காலத்தில் ஆங்கிலத்தில் சொற்பொழிவு நடத்தக் 
கூடிய வன்மை அவருக்கில்லை . எனினும் சொல்ல 
வேண்டியதைத் தெளிவாகவும் சுருக்கமாகவும் 
சொன்னார் . 


மகாத்மா ஆவதற்கு முன் 

27 
அவருக்கு வந்தனம் அளிக்கும் முறையில் 
ஸாவர்க்கர் ஒரு பிரசங்கம் செய்தார் . காந்தியைக் 
காட்டிலும் பேச்சு வன்மை ஸாவர்க்கருக்கு அதிகம் . 
மேலும் இளைஞர் மனத்தை உத்ஸாகப்படுத்தும் 
முறையை அவர் நன்கு அறிந்தவர் . காந்திக்கும் 
தமக்கும் உள்ள வேற்றுமையை இன்னதென்று 
விவரிக்க முடியாதென்றும் , நம் நாட்டின் பூர்விக 
சுதந்திர உணர்ச்சியை மட்டிலும் அன்று ஞாபக 
மூட்டத் தமக்கு விருப்பமென்றும் , அதன் புராதனப் 
பெருமையையும் , வீரத்தையும் அப்பெரியார்க 
ளுடைய சந்ததியார்களாகிய நாம் இன்று அடிமைப் 
பட்டு வாடி வதங்கி இருப்பதை அறிந்து , சுதந்திர 
மடைய முயலவேண்டும் என்றும் வெகு உருக்கமாக 
வும் உள்ளக் கிளர்ச்சி உண்டாகும்படியும் பேசினார் . 
கூட்டம் இனிது முடிந்தது . நாங்கள் எல்லோரும் 
ஸாவர்க்கரின் சொற்பொழிவாற்றும் சக்தியைப் 
புகழ்ந்து கொண்டாடினோம் . 

இம்மாதிரியான இரண்டு மூன்று பிரசங்கங்களைக் 
காந்தி கேட்பாராகில் அஹிம்சையை விட்டு நம் 
முடன் சேருவது திண்ணம் என்பதாகவும் உறுதி 
கொண்டோம் . 

இன்று ஸாவர்க்கரும் காந்தியும் உயிரோடு இருக் 
கிறார்கள் . இந்த நிகழ்ச்சிகளுக்குக் காரணமான 
வ . வே . ஸு . ஐயர் காலஞ் சென்றுவிட்டார் . காந்திஜி 
அஹிம்சையை விடவே இல்லை . உலகமே கவனிக்கும் 
முறையில் அதைப் பறைசாற்றி வருகிறார் . ஸாவர்க் 
கரும் தமது பழைய கொள்கைகளை விடவில்லை . 
ஹிந்து மகாசபைத் தலைவராக விளங்குகிறார் . 


தாடியின் மகத்துவம் 
மனிதனுக்குத் தாடியின் பயன் இன்னது என்ப 
தைத் தெளிவாகச் சொல்லமுடியாது . சிருஷ்டியில் 
இருபாலர்களிலும் ஆண்களுக்கு மாத்திரம் தாடி 
இருக்கிறது . காரணம் இல்லாமல் இயற்கையில் இந்த 
மாறுபாடு இருக்கமுடியாது . மிகப் பழமையான 
புராண இதிகாசங்களிலும் , காட்டில் வசிக்கும் ரிஷி 
களும் , முனிவர்களும் , தபஸ்விகளும் விரிந்த முடியும் 
படர்ந்த தாடியும் உள்ளவர்களாகவே சொல்லப்பட் 
டிருக்கின்றனர் . எல்லா மதத்தினரிடத்தும் தாடி 
வளர்ப்பது ஒரு கொள்கையாக இருந்து வருகிறது . 
முஸ்லீம்களில் இன்னவர்கள் தாடி வளர்க்க வேண்டும் 
என்கிற வழக்கம் இருந்து வருகிறது . கிறிஸ்தவர்களி 
லும் தாடி வளர்ப்பது மதிப்புக்குரிய ஒரு பழக்கமாக 
இருக்கிறது . இந்துக்கள் தீக்ஷை என்று முடியை 
எடுக்காமல் ஒரு குறிப்பிட்ட கால அளவிற்கு விரதமாக 
வளர்ப்பதை எல்லோரும் அறிவர் . 

இவைகளைத் தவிர நவீன நாகரிக முறையிலும் 
தாடி வளர்ப்பது உண்டு . சிலர் தங்கள் முக அழகை 
அதிகப்படுத்துவதற்காகத் 

தாடியை 

அன்புடன் 
நீட்டியோ குறுக்கியோ வைப்பார்கள் . குளிர் மிகுதி 
யாக உள்ள நாட்டில் தாடி வளர்ப்பதில் சுகம் உண்டு . 
கழுத்திலும் முகத்திலும் குளிர் தாக்காமல் 
உஷ்ணமாக வைத்திருப்பதற்காக இது உபயோகப் 
படுகிறது. 

சிலர் முகத்தில் உண்டான விகாரங்களை 
மறைப்பதற்கும் தாடி அவசியமாக இருக்கிறது . 
ஆனால் சூரிய வெப்பத்தினால் அவதிப்படும் நாட்டின 
ருக்குத் தாடியால் கஷ்டமும் நோயுமே உண்டாகும் . 
அழுக்கு அடையும் , வேர்வை தங்கித் துர்நாற்றம் 


தாடியின் மகத்துவம் 

29 
எடுக்கும் . குடுமியுள்ளவர்கள் அதைப் பேணிப் 
பார்ப்பதுபோலவே தாடியையும் கவனிக்கவேண்டும் . 
உண்ணும்பொழுது உணவுப் பொருள் ஒட்டிக் 
கொண்டு சரிவரக் கழுவாவிடில் சிறு கிருமிகளை 
உண்டு பண்ணும். 

எனினும் தாடி வளர்ப்பது எல்லா நாடுகளிலும் 
தொன்று தொட்டு வழக்கமாக இருக்கிறது . கவி 
யரசர் ரவீந்திரர் நல்ல நீண்ட தாடியுடையவர் . 
அவர் கவித் திறமையால் தாடி மகிமை பெற்றதோ 
தாடியினால் கவித்திறன் அதிகரித்ததோ சொல்ல 
இயலாது . 

கவி சுப்பிரமணிய பாரதியாரின் வாழ் 
நாளில் சில காலம் அவர் தாடியோடு விளங்கினார் . 
ஆனால் அவர் சாசுவதமாகத் தாடி தரித்தவர் அல்லர் . 
காலஞ்சென்ற பாபு சுரேந்திர நாத் பானர்ஜியும் 
நீண்ட தாடியுள்ளவர். அவருடைய சொந்தத் திறமை 
யோடு கூடத் தாடியும் மகிமை பெற்றது . வங்காளி 
களில் அநேகர் தாடி வைத்திருக்கிறார்கள் . தமிழ் 
நாட்டில் தாடி வளர்ப்பவர்கள் அநேகர் பரதேசிகள் . 
யாசிப்பதற்குத் தகுந்த சாதகமாக இது உதவும் 
போல் இருக்கிறது . 

காலஞ் சென்ற பெஸெண்ட் அம்மையார் 
ஹோம்ரூல் கிளர்ச்சி நடத்தும் பொழுது வழக்கம் 
போலத் தேசீயக் கொடியின் பேரில் அதிகாரிகளுக்குக் 
கோபம் உண்டாயிற்று . தேசீயக்கொடி நாட்டக் 
கூடாது , உயர்த்தக் கூடாது , பிடிக்கக்கூடாது என் 
றெல்லாம் உத்தரவு பிறந்தது . அச்சமயம் கும்ப 
கோணத்தில் பிதாமகரைப்போல் விளங்கும் ராமானு 
ஜாச்சாரியார் தாடி வளர்த்து இருந்தார் . 

அதை 
நாங்களெல்லோரும் ஹோம் ரூல் தாடி " என்று 
சொல்வதுண்டு . ராமானுஜாச்சாரியார் பெஸெண்ட் 
அம்மையாரிடம் பக்தி பூண்டவர் . தாம் உத்தியோக 
பதவியிலிருந்து பெற்ற உபகாரச் சம்பளத்திற்கே 
மோசம் வந்து விடுமோ 

என்கிற பயத்தைக் 
கூடக் கருதாமல் இயக்கத்தில் ஈடுபட்டு வேலை 


30 


வ. வே . ஸு . ஐயர் 


செய்தார் . ஒருசமயம் ஒரு பொதுக் கூட்டத்தில் 
சர்க்கார் தடை உத்திரவை எதிர்த்துப் பேசும் 
பொழுது அருண்டேல் துரை ராமானுஜாச்சாரியா 
ரைப் பார்த்து , இப்போது தங்கள் தாடியில் ஒரு 
பாகத்துக்குச் சிவப்பும் , மறுபாகத்துக்குப் பச்சையு 
மாக வர்ணம் கொடுத்து விட்டால் , நெற்றியிலிருக்கும் 
வெண்ணிறமான நாமத்துடன் சேர்ந்து எல்லாம் 
ஹோம் ரூல் மயமாகி விடும் . அதற்கு அதிகாரிகள் 
என்ன தடை உத்தரவு போடுகிறார்கள் பார்க்கலாம் ” 
என்றார் . 

தாடி கோஷ்டியில் வ . வே . ஸு . ஐயரும் சேர்ந் 
தவர் . லண்டனில் இருக்கும் பொழுதே தாடி வளர்க்கத் 
துவக்கி விட்டார் . தாடியும் அவருக்குப் பொருத்தமாக 
இருந்தது . அவர் உள்ளும் புறமும் சுத்தமான மனிதர் . 
ஒருவிதமான கெட்ட பழக்கமும் அவரிடம் இல்லை . 
சிற்றின்பங்களை ஒரு காலும் மனத்தினால் கூட நினைக்க 
மாட்டார் . அத்தகைய பழக்கம் உள்ளவர்களைக் 
கண்டால் வெறுப்பார் . வெறுப்பை மறைத்துக் கூட 
வைக்க மாட்டார் . அதனால் அவரிடம் நட்புக்கொண் 
டவர் மிகக் குறைவு . அவருடைய மனத்தூய்மை நம் 
ரிஷிகளின் தூய்மையை ஒத்தது . நல்ல தேகக்கட்டு ; 
அதற்குத் தகுந்த மனவுறுதி . இரண்டிற்கும் மேற் 
பட்ட தேச பக்தி . அவருடைய ஆழ்ந்த தேச 
பக்திக்குக் குரு 

குரு விநாயக ஸாவர்க்கரும் . மனத்தூய் 
மைக்கு அவர் பிறப்பும் , வளர்ப்பும் , கல்வியும் , கலை 
ஞானமுமே காரணங்கள் . பிடிவாத குணமுள்ளவர் . 
சில சமயங்களில் அவர் பிடிவாதமே அவருக்கு அநேக 
கஷ்டங்களுக்குக் காரணமாயிற்று . ஆங்கிலம் , வட 
மொழி , லத்தீன் , பிரெஞ்சு, இவைகளில் தேர்ந்த 
பயிற்சியோடு தமிழிலும் நல்ல தேர்ச்சியுள்ளவர் . 
கம்ப ராமாயணத்தில் அநேக ரசமான பாடல்கள் 
மனப்பாடம் . எனக்குக் கம்பனிடத்திலும் தமிழி 
னிடத்திலும் பக்தி இருக்குமேயாகில் அது அவரு 
டைய பழக்கத்தால் உண்டானதே . 


தாடியின் மகத்துவம் 

31 
சுதந்திர இந்தியா சங்கம் என்ற பெயருள்ள 
ஒரு ஸ்தாபனத்தை நாங்கள் நடத்தி வந்தோம் . 
இதற்கு விநாயக ஸாவர்க்கரும் ஐயரும் உயிர் நாடிகள் . 
பெரும்பாலும் சீமைக்குப் படிக்க வந்த இளைஞர்களே 
அதன் 

அங்கத்தினர்கள் . தினந்தோறும் தேசத் 
திற்காக ஒரு தொண்டு செய்யவேண்டும் என்பது 
ஒவ்வோர் அங்கத்தினருக்கும் நிபந்தனை . தினசரிக் 
குறிப்பு வைத்துக்கொண்டு அதை அடிக்கடி 
தணிக்கை செய்வது வழக்கம் . இந்தியா , இங்கி 
லாந்து இத் தேசங்களிலிருக்கும் பத்திரிகைகளுக்குக் 
கடிதங்கள் , குறிப்புகள் முதலியன எழுதுவதும் ஒரு 
சேவை எனக் கருதப்பட்டது . ஐயர் அக்காலத்தில் 
சென்னையிலும் புதுவையிலும் நடைபெற்று வந்த 
தமிழ்ப் பத்திரிகைகளுக்குத் தலையங்கங்களும் , இந்தியா 
பத்திரிகைக்குத் தொடர்கதையாகச் சுமார் 
வருஷகாலம் வரையில் கரிபால்டி சரித்திரமும் எழுதி 
வந்தார் . என் பங்கிற்கு ராணி லக்ஷ்மீபாயின் சரித் 
திரத்தை எழுதி வந்தேன் . விநாயக ஸாவர்க்கர் 
மகாராஷ்டிரத்தில் இந்தியாவின் சுதந்திர யுத்தம் 
என்னும் புத்தகம் எழுதி வந்தார் . இதன் மகாராஷ் 
டிரப் பதிப்பும் ஆங்கிலப் பதிப்பும் இந்தியாவிற்குள் 
வரக்கூடாது 

அரசாங்கத்தார் தடுத்துவிட் 
டார்கள் . தேகப் பயிற்சி , குதிரையேற்றம் , மோட் 
டார் ஓட்டக் கற்றுக்கொள்ளுதல் , குத்துச்சண்டை , 
துப்பாக்கிப் பிரயோகம் இவைகளில் பயிற்சியும் தேச 
சேவையின் பகுதிகளாகவே சங்கத்தாரால் கருதப் 
பட்டன . சங்கத்தின் வேலைகள் ஆங்கில அதிகாரி 
களுக்கு எட்டின . எங்கள் விடுதியும் நாங்களும் 
ரகசியப் போலீஸ்காரர்களின் ஓயாத கவனிப்புக்கு 
ஆளானோம் . 

1909 - ஆம் வருஷம் லண்டனில் ஸர் கன்ஸன் 
வைலி என்பவர் மதன்லால் டிங்ரா என்னும் பஞ்சாபி 
க்ஷத்திரிய இளைஞரால் சுடப்பட்டு இறந்தார் . 
ஸர் கன்ஸன் வைலி இந்தியாவில் வேலை பார்த்தவர் . 


எசு 


க்கு 


32 

வ. வே . ஸு. ஐயர் 
அப்போது இந்தியா மந்திரிக்கு இந்திய அரசியல் 
விஷயங்களுக்கு அமைச்சராக இருந்தார் . இது 
அரசியல் சம்பந்தமான கொலை . தேச விடுதலைக்காக 
இளைஞர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று 
காட்டுவதற்காகத் தரம் சுட்டதாகக் கோர்ட்டில் 
மதன்லால் டிங்ரா வாக்குமூலம் கொடுத்து அதன் 
பேரில் குற்றவாளியெனத் தீர்ப்புப் பெற்றுத் 
தூக்கில் இடப்பட்டார் . 

இந்தச் சம்பவத்திற்குப் பிறகு அதிகாரிகளின் 
கவனம் எங்கள் மீது அதிகமாகப் பாய்ந்தது . 
சங்கத்தையும் எங்கள் விடுதியையும் கலைப்பதற்கான 
முயற்சிகள் நடந்தன . விநாயக ஸாவர்க்கர் பேரில் 
சந்தேகம் அதிகப்பட்டதனால் ஓர் இரவு ஒருவருக்கும் 
தெரியாமல் பிரெஞ்சுத் தலை நகரமாகிய பாரிஸு 
அவர் போய்விட்டார் . ஐயர் தலைமையில் சங்க வேலை 
கள் சற்றுத் தலைமறைவாகவே நடந்து வந்தன . இதற் 
குள்ளாக இந்தியாவில் நாஸிக் நகரத்தில் ஜாக்ஸன் 
துரை சுட்டுக் கொல்லப்பட்டார் . இந்தக் கொலைக்குக் 
கைத்துப்பாக்கி விநாயக ஸாவர்க்கர் அனுப்பியதாக 
ஒரு நடவடிக்கை தயாரித்து விசாரணைக்காக அவரை 
இந்தியாவுக்குக் கொண்டுவர 

வாரண்டு 
பிறப்பிக்கப்பட்டது . இது விஷயம் எங்களுக்குத் 
தெரியாது . விநாயக ஸாவர்க்கர் பாரிஸ் சென்று 
மூன்று மாதத்திற்குப் பிறகு இந்திய அரசியல் பிரச்னை 
சிலவற்றைப் பற்றியும் சங்க நடவடிக்கைகளைப் 
பற்றியும் கலந்து ஆலோசிப்பது அவசியமாகவே 
ஐயர் ஸாவர்க்கரை லண்டன் வருமாறு தந்தி அனுப் 
பினார் . அதன் காரணமாக ஸாவர்க்கரும் உடனே 
புறப்பட்டு வந்தார் . ரகசியப் போலீஸார் பாரிஸிலும் 
ஸாவர்க்கரைப் பின்பற்றி யிருந்தனர் என்பது அவ 
ருக்குத் தெரியாது . 

அன்று லண்டன் சேர்வதற்காக டோவர் துறை 
முகத்தில் ஸாவர்க்கர் இறங்கியவுடனே அவர் கைது 
செய்யப்பட்டார் . இந்தியாவிலிருந்து நாஸிக் கொலை 


விற்கு 
விட்டது . 


தாடியின் மகத்துவம் 

33 
வழக்குச் சம்பந்தமான தஸ்தாவேஜுகள் வருவதற்கு 
இரண்டு மாதங்களுக்கு மேல் ஆயின . ஐயர் அடிக்கடி 
சிறையில் சென்று வழக்கு விஷயமாகவும் மற்றும் 
செய்யவேண்டிய வேலைகளைப் பற்றியும் பேசிவிட்டு 
வருவது வழக்கம் . முடிவில் ஸாவர்க்கரை இந்தியா 

விசாரணைக்காகக் கடத்திவிட முடிவாகி 

ஸாவர்க்கரின் கதி இப்படியானவுடன் 
ஐயரும் தம் பேரில் அதிகாரிகள் கவனம் செலுத்தி 
வருவதை அறிந்து , ஸாவர்க்கரை ஆங்கிலச் சிறையி 
லிருந்து இந்தியாவிற்கு அழைத்துச் செல்வதற்குச் 
சில நாட்கள் முன்னதாகவே திடீரென்று ஒருவரிட 
மும் சொல்லாமல் பாரிஸ் போய்விட்டார் . 

அடிக்கடி ஸாவர்க்கரைச் சிறையில் ஐயர் 
சந்தித்தபொழுது எவ்விதத்திலும் அவரை இந்தியா 
போய்ச் சேராமல் தப்புவிக்க வழி தேடவேண்டிய 
முறைகளையும் ரகசியமாகப் பேசிவந்ததன் முடி 
வாகவே 

ஐயர் பாரிஸுக்குப் போய்விட்டார் 
என்பது பிறகுதான் எனக்குப் புலனாயிற்று . இந்திய 
விடுதலைக் கனவு கண்டுகொண்டு , வாழ்நாட்களில் 
எந்நேரமும் இதே சிந்தனையாக இருந்த தேசபக்த 
சிரோமணிகளில் காலஞ்சென்ற காமா அம்மையார் 
ஒருவர் . பம்பாயில் பார்ஸி ஜாதியிற் பிறந்து மனத் 
தாங்கலின் காரணமாகத் தம் புருஷராகிய பிரபல 
வியாபாரி காமாவினிடமிருந்து விலகி , லண்டனில் 
வெகுகாலம் அவர் வசித்து வந்தார் . நான் அவர்களைச் 
சந்தித்த பொழுது அந்த அம்மையாருக்குச் சுமார் 
ஐம்பது வயசிற்குமேல் இருக்கலாம் . பிள்ளை குட்டிகள் 
இல்லை . சீமையில் படித்து வரும் இந்திய மாணவி , 
மாணவர்களையே தம் புதல்வி புதல்வர்களாகக் கருதி 
னார் . அவர்களிடம் அரிய அன்பு பூண்டு தாயைப் 
போலவே அவர்களை நாடி வாழ்ந்து வந்தார் . ஐயர் , 
ஸாவர்க்கர் , இவர்களிடம் அளவிலா நட்பு . ஏதாகிலும் 
பொதுக் கூட்டங்களில் பேசுவதற்காக அம்மாள் 
வந்தார்களானால் தமது மடியில் எப்பொழுதும் 


84 

வ . வே . ஸு . ஐயர் 
வைத்திருக்கும் பட்டுத் தேசீய மூவர்ணக் கொடியை 
அருகிலிருக்கும் மேஜையிலோ அல்லது நாற்காலி 
யிலோ ஒரு சன்னக் குழாயை நிறுத்தி அதில் பறக்க 
விட்டுப் பிறகுதான் பேச ஆரம்பிப்பார்கள் , ஆங்கிலப் 
பத்திரிகைகளில் , “ கொடி தாங்கி அம்மையார் 
என்று எழுதுவது வழக்கம் . 

ஒரு சமயம் பல பிரபுக்கள் சேர்ந்து ஒரு விருந்து 
நடத்தினார்கள் . அந்த விருந்துக்குக் காமா அம்மை 
யாரையும் ஒரு 

நண்பர் அழைத்துப் போனார் . 
விருந்து முடிவில் மன்னர் வாழ்த்துக்காக எல்லோரும் 
எழுந்திருந்து சிறிதளவாகிலும் மதுபானம் செய்வது 
முறை . அப்பொழுது அம்மையாரவர்கள் எழுந்து 
மரியாதை செய்ய மறுத்து விட்டார்களாம் . கூட்டிப் 
போன சிநேகிதரிடம் அம்மையார் மன்னிப்புக் 
கேட்டபொழுது , “ இங்கிலாந்து மன்னர் என் 
நாட்டின் மன்னர் என்பதை நான் ஒப்புக் கொள்ள 
வில்லை . ஆதலால் தான் எழுநூறு பெயர்கள் அடங்கிய 
கூட்டத்தில் என் தனி மறுப்பைக் காட்ட வேண்டி 
யிருந்தது " என்று சொன்னார்களாம் . 

மதன்லால் டிங்ராவின் கொலைக்குப் பிறகு தேசீய 
உணர்ச்சி யுள்ள இந்தியப் பிரமுகர்கள் லண்டனை 
விட்டுப் பாரிஸுக்கு வெளியேறினர் . அவர்களுள் 
காலஞ் சென்ற பெரியார் ஷியாம்ஜி கிருஷ்ண 
வர்மாவும் , காமா அம்மையாரும் முக்கியமானவர்கள் . 
ஐயரும் பாரிஸுக்குப் போனவுடன் காமா அம்மை 
யாரின் நேசம் திரும்பவும் வலுப்பட்டது . அவர்கள் 
உதவியாலும் ஸாவர்க்கர் மீட்சிக்கான ஏற்பாடுகள் 
நடந்தன . இதற்கான ஏற்பாடுகளை முன்னமே ஐயர் 
லண்டனில் செய்து கொண்டு , பிறகு தம் லண்டன் 
நண்பர் சிலர் மூலமாகப் பூர்த்தியும் செய்துவிட் 
டார் . ஸாவர்க்கரை இந்தியாவுக்குக் காவலுடன் 
அனுப்பவேண்டும் என்று லண்டன் கோர்ட்டில் தீர்ப் 
பாகிவிட்டது . தக்க பந்தோபஸ்துடன் கப்பலில் 
ஏற்றினார்கள் . 


தாடியின் மகத்துவம் 


35 


கப்பல் லண்டனை விட்டு ஒரு வாரம் பிரயாணம் 
செய்து குறிப்பிட்ட காலத்தில் பிரெஞ்சுத் தென் 
துறைமுகமான மார்ஸெயில்சுக்கு வந்து நங்கூரம் 
போட்டது . விடியற்கால நேரம் . காவல் கைதியாக 
இருந்த ஸாவர்க்கர் மலம் கழிக்கவேண்டும் என்று 
கோரியதன் பேரில் 

காவலுடன் 

கப்பலிலுள்ள 
கக்கூசுக்கு அழைத்துச் சென்றார்கள் . காவலாளிகள் 
அறைக்கு வெளியே காவல் புரிய , ஸாவர்க்கர் உள்ளே 
நுழைந்து தாழிட்டுக் கொண்டார் . அங்கே யிருந்த 
காற்றுப் புகும் வட்டமான துவாரத்தின் வழியாக 
நுழைந்து பார்த்தார் . துவாரம் இடம் கொடுக்கவில்லை. 
பிறகு உடுப்பைக் களைந்து மறுபடியும் நுழைந்தார் . 
அப்பொழுது போதுமான இடம் இருந்தது . துவாரத் 
தின் வழியாகத் தண்ணீரில் குதித்துக் கரையை நோக்கி 
நீந்திச் சென்றார் . அதுசமயம் கப்பலிலிருந்து மேல் 
தட்டில் வேடிக்கை பார்த்துக்கொண்டிருந்தவர்கள் 
நிர்வாணமாக ஒருவன் கப்பலிலிருந்து குதித்து நீந்திப் 
போவதைக் கண்டு ஆரவாரம் செய்தார்கள் . காவல் 
புரிந்த காவலாளிகளும் மேலே ஓடிவந்து பார்த்துத் 
தங்களுடைய கைதி தப்பிப் போவதை உணர்ந்தார்கள் . 
அவர்கள் - இருவரும் உடனே தண்ணீரில் குதித்து , 
“ திருடன் திருடன் ! கைதி / ” என்று கூ.விக் கொண்டே 
பின் தொடர்ந்தார்கள் . நீந்தும் பந்தயத்தில் தம் 
உயிருக்காக மன்றாடிப் போனவர் ஸாவர்க்கர் . தங்கள் 
உத்தியோகம் போய்விடுமே என்ற பந்தயத்தில் 
துரத்துபவர்கள் ஆங்கிலப் போலீஸ் காவலாளிகள் . 
ஸாவர்க்கரே முந்தி நீந்திக் கரை சேர்ந்தார் . 
கரையிலிருந்து அவரை மீட்பதற்காக ஐயரும் 

அம்மையாரும் மோட்டார் கார் ஒன்றில் 
இன்னும் இரண்டு நண்பர்களுடன் காத்திருந்தனர் . 
கரைக்கும் மோட்டார் நின்ற இடத்திற்கும் சுமார் 
கால்மைல் தூரம் இருக்கும் . “ திருடன் , திருடன் , 
பிடி , பிடி , பிடி " என்று கூவிக் கொண்டு இரு 
போலீஸ்காரர்களும் நீச்சல் பந்தயம் 

முடிந்து 


காமா 


36 

வ . வே . ஸு . ஐயர் 
ஓட்டப் பந்தயமாக மாறி ஸாவர்க்கரைத் துரத்திப் 
பின் தொடர்ந்தார்கள் . பிரெஞ்சுப் போலீஸ்காரன் 
நிர்வாணமாக முந்தியோடும் ஸாவர்க்கரைப் பிடித்து 
நிறுத்தி விட்டான் . அதற்குள்ளாகக் கப்பல் சேவகர் 
களும் வந்து தங்கள் கைதியைத் திரும்பவும் கொடுத்து 
விடவேண்டும் என்று வாதாடினார்கள் . அதற்குள் 
ஐயர் முதலியோர் ஓடிவந்து , “ இது பிரெஞ்சு எல்லை . 
இதில் ஆங்கில அதிகாரிகள் வந்து யாரையும் கைது 
செய்யக் கூடாது என்று தடுத்தார்கள் . பிரெஞ்சுப் 
போலீஸ்காரன் அவர்கள் சொல்வதைக் கேளாது 
ஸாவர்க்கரை 

ஆங்கிலக் கப்பல் போலீஸ்காரர் 
வசமே பிடித்துக் கொடுத்துவிட்டான் . தப்பியோடும் 
முயற்சி பலனளிக்க 

வில்லை . கைக்கு எட்டியது 
வாய்க்கு எட்டவில்லை . பிரெஞ்சுத் தேசத்தின் 
எல்லைக்குள் ராஜீயக் கைதிகளை ஆங்கில அதிகாரிகள் 
பிடிக்க நியாயம் இல்லை . இருந்த போதிலும் அநீதி 
நடந்து விட்டது . பாரிஸ் நகரத்துப் பத்திரிகைகளில் 
இதைப்பற்றி முறையிடவே பிரெஞ்சுக் கவர்ன்மெண் 
டார் ஆங்கிலேயருக்கு எழுதி ஆட்சேபித்தார்கள் . 
முடிவில் இந்த விவகாரத்தைச் சுதந்தர நாடுகளுக்கு 
நியாயம் விசாரிக்கும் “ ஹேக் கமிட்டி ” யாருக்கு விட 
வேண்டியது என்று முடிவு 

செய்துவிட்டார்கள் . 
" ஹேக் கமிட்டி " யாரும் நியாயப் பிசகு இல்லை 
என்று தீர்ப்புக் கூறி விட்டார்கள் . 

இதனால் ஐயருக்கு உண்டான வருத்தத்திற்கு 
அளவில்லை . தம் குருவும் , நண்பருமாகிய ஸாவர்க்கரைக் 
காப்பாற்ற முடியவில்லை . ஸாவர்க்கரை இந்தியா 
விற்குக் கொணர்ந்து தீவாந்தர தண்டனை ஆயுள் 
முடியக் கொடுத்து விட்டார்கள் . இந்தச் சம்பவத் 
திற்குப் பிறகு ஐயர் பாரிஸில் தங்கி விட்டார் . லண்டன் 
வரவே இல்லை . அப்படி ஒரு சமயம் வந்திருந்தால் 
ஸாவர்க்கருக்கு ஏற்பட்ட கதிதான் அவருக்கும் 
கிடைத்திருக்கும் என்பதற்கு ஐயமில்லை . பாரிஸ் 
நகரத்திலேயே ஆங்கில ரகசியப் போலீஸார் தம்மைப் 


தாடியின் மகத்துவம் 

37 
பின்பற்றித் துப்பறியும் வேலை செய்து வருவதையும் 
அவர் அறிந்து கொண்டார் . இதுவே அவர் லண்டன் 
திரும்பாததற்குக் காரணம் . சுமார் ஒரு வருஷத்திற்கு 
மேலாகவே பாரிஸில் தங்கியிருந்தார் . 

தேச விடுதலைக்காக உழைக்கவேண்டி விரதம் 
பூண்ட ஐயருக்குப் பாரிஸில் வீணே வசிப்பது சிறை 
வாசம் போலவே இருந்தது . என்ன நேரிடினும் தாய் 
நாட்டிற்கு எவ்விதமாகிலும் திரும்பவேண்டும் என்கிற 
அவா அதிகரித்தது . கடைசியாகப் 

பிரான்ஸை 
விட்டுப் புறப்பட்டு விடவேண்டும் என்று முடிவு 
செய்தார் . ஆங்கில உளவுப் போலீஸ்காரர்களுக்குத் 
தெரியாமல் கப்பல் ஏற வேண்டி மாறுவேஷம் பூணு 
வதற்கு ஏற்பாடுகள் செய்தார் . ஏற்கனவே வளர்த்த 
சிறு தாடியைப் பேணி நீளமாக வளர்க்க ஆரம்பித் 
தார் . சில மாதங்களுக்குள் உருத் தெரியாமல் தாடி 
நீண்டு பரவி விட்டது . 

அந்தணர் குலத்தவர் 
இஸ்லாமியப் பக்கிரியாக மாறினார் . அதற்கான 
சின்னங்கள் , முஸ்லீம் பழக்கங்கள் , பேச்சு இவை 
களுடன் உளவுப் போலீஸ்காரர்களுக்குத் தெரியாமல் 
இந்தியாவிற்குப் பிரயாண்மானார் . எகிப்து சென்று 
சில நாட்கள் அங்கே தங்கி , பிறகு கொளும்பு வந்து , 
அங்கிருந்து வேறு கப்பலில் ஏறிப் புதுச்சேரி வந்து , 
அங்கே தேச பக்தரும் , அடைக்கலம் புகுந்திருந்த 
இந்தியர்களுக்குத் துணையாக இருந்து வந்தவருமான 
ஸ்ரீநிவாஸாசாரியார் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார் . 
அங்கே பாபு அரவிந்த கோஷ், சுப்பிரமணிய 
பாரதியார் முதலிய பெரியார்களுடைய கோஷ்டியில் 
சேர்ந்தார் . தாடி இவருக்கு உருமா றவும் , தாய் நாடு 
சேரவும் , போலீஸ் அதிகாரிகளை ஏமாற்றவும் பயன் 
பட்டது. தாடியின் 

மகத்துவந்தான் என்ன ! 
புதுச்சேரி வந்த ஆறு மாதங்களுக்குப் பிறகே 
அதிகாரிகளுக்கு ஐயர் போன இடம் தெரிய வந்தது , 


இறுதிக்காலம் 


அரிச்சந்திர கோரேகாவ்கர் ஒரு குள்ளர் . 
வயசு சுமார் இருபத்து மூன்று இருக்கலாம் . தலையில் 
சுருண்ட குட்டை மயிர் . சிறிய கண்கள் . பருத்த 
மூக்குக் கண்ணாடிகள் . தென்னிந்தியரைப் போன்று 
நிறமுள்ள மேனி . உணர்ச்சி 

ததும்பும் முகம் . 
மராட்டிய ஜாதி . மகாராஷ்டிரத்திலுள்ள கோரேகாவ் 
என்ற கிராமத்தவராகையால் தம் பெயருடன் ஊர்ப் 
பெயரையும் அவ்வூரார் வழக்கம் போலச் சேர்த்து 
வைத்துக்கொண்டவர் . அவருடைய பெயர் அரிச் 
சந்திரன் என்று எனக்கு வெகு நாட்கள் வரையில் 
தெரியாது . அரிச்சந்திரன் என்று பெயர் பூண்டவர்கள் 
எல்லோரும் உண்மை அரிச்சந்திரன் போல நடந் 
திருப்பார்களே ஆனால் நமது நாட்டின் சரித்திரம் 
வேறு விதமாக எழுதப்பட்டிருக்கும் . குருடனுக்குச் 
செந்தாமரைக்கண்ணன் என்று பெயர் 

வைப்பது 
போல , வளரும் மகன் எவ்விதம் இருப்பான் என்று 
தெரியாத பெற்றோர்கள் அவருக்கு அரிச்சந்திரன் 

நாமகரணம் செய்து விட்டார்கள் . 
லண்டனில் அவரை முதல் முதலாகச் சந்தித்த 
பொழுது இவர் தோற்றத்திலேயே எனக்கு ஒரு 
வெறுப்பு உண்டாயிற்று , நாளடைவில் வெறுப்பு 
நட்பாக மாறிவிட்டது . அவர் விநாயக ஸாவர்க்கருக்கு 
உயிர்த்தோழர் . குவாலியர் சமஸ்தானத்தில் உபகாரச் 
சம்பளம் பெற்று லண்டனில் இஞ்சினீயரிங் 
தொழிலுக்குப் படித்து வந்தவர். 

1908 - ஆம் வருஷத்தில் எனக்குத் தேசபக்தி 
உணர்ச்சி இருந்ததாகச் சொல்ல முடியாது . உயர்தர 


என்று 


நான் 


அங்கே 


என்று 


இறுதிக்காலம் 

391 
ஆங்கில மருத்துவ முறையைக் கற்க வேண்டி 
லண்டன் சென்ற நான் தேசபக்தியில் மிகுதியால் 
சென்றிருந்தேன் 

சொல்வது 
பொருந்தாது . அது உண்மையும் அன்று . இங்கிலாந்து 
சுதந்தர நாடு . " சுதந்தரமணம் கமழ்கிறது " என்று 
மேடைப் பிரசங்கிகள் அடிக்கடி சொல்வதை நாம் 
கண்டும் கேட்டும் இருக்கிறோம் . ஆனால் அதை 
அநுபவித்ததில்லை . சுதந்தரக் காற்று வீசுவதைச் 
சுதந்தர நாடுகளில்தான் உணர முடியும். அடிமை 
களால் உணர இயலாது . சுயநலப் பூச்சிகள் இந்தக் 
காற்றை உட்கொள்ள முடியாது . 

தாய் நாடு என்பது மண்ணும் , மலையும், நதியும் 
மட்டும் அல்ல . கலை , சமூக இயல்பு, இன்பம் , துன்பம் , 
கல்வி , உணர்ச்சி - நிறங்கூட - இவைகளை யெல்லாம் 
கொண்ட ஓர் உயிர்ச் சக்தி மனித சமூகத்திற்கே 
நம்முடையது என நாம் பல்லாண்டுகளாக அளித்து 
வரும் தனிப் பெருஞ்செல்வம் . நமது மூல தனத்தின் 
ஒரு சிறு பகுதியையாகிலும் உணரக்கூடியவன் தேச 
பக்தன் . " எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே 
ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்றார் பெரியார் 
பாரதியாரும் . அவரைப் போன்ற தேசபக்தர்கள் தாம் 
அந்தச் சக்தியை மூச்சினில் காணக்கூடும் . வயிற்றுப் 
பிழைப்பு மேடைப்பிரசங்கி , கூலி எழுத்தாளர்கள் , 

வேளை உணவிற்காகப் பாடும் கவிராயர்கள் 
இவர்கள் எல்லோரும் தேசபக்தனுடைய உடையில் 
நம் நாட்டில் அலைந்து திரிகிறார்கள் . இவர்களால் 
நமது விடுதலைக் காலமும் , சுதந்தரமும் பகற்கனவே 
ஆகிவிடுகின்றன . 

அந்தக் காலத்தில் தேசபக்தி என்பதற்கு 
என்னைப்பற்றிய மட்டில் சில வேலைகள் செய்வதுதான் 
கடமை என்று நினைத்திருந்தேன் . தேசீயப் பத்திரிகை 
களை ஒன்றிரண்டு படிப்பது , ஏதாகிலும் பொதுக் 
கூட்டங்களில் நமது கல்வித் திறமையைச் சொற் 
பொழிவுகளால் கேட்போர் வியக்கும்படி செய்வது , 


வ . வே . ஸு . ஐயர் 


கான் 


அந்நிய நாட்டினர் நடை உடை பாவனைகளை நாம் 
பின் பற்றிக்கொண்டே மற்றவருக்குத் தேசீயத்தின் 
பெருமைகளை எடுத்துரைத்துப் பின்பற்றுமாறு 
வேண்டுவது நல்ல வேளையாக அந்தக் காலத்தில் 
கதர் ஆடை பிறக்க வில்லை - இவை தாம் தேசசேவை , 
தேசபக்திக்கு அறிகுறி என்பது என் எண்ணம் . 

தேசபக்தியின் தத்துவத்தை ஒருவாறு 
அறியும்படி செய்தவர் இருவர் . வ . வே . ஸு , ஐயர் 
இம்முறையில் எனக்குக் குரு . நண்பர்கள் என்கிற 
முறையில் வாதாடி , தங்கள் கற்பனா சக்தியினால் 
உள்ளத்தில் பதியும்படி செய்தவர்களில் அரிச்சந்திர 
கோரேகாவ்கர் ஒருவர் . தென் ஆப்பிரிக்காவைச் 
சேர்ந்த நேட்டாலில் குடியேறிய ரத்தின பத்தர் 
என்கிற தமிழர் மற்றொருவர் . இருவரிடத்திலும் 
நாவன்மை அதிகம் . தேசபக்தி உணர்ச்சி சற்றேனும் 
இருக்குமானால் , அவர்களோடு பேசினால் அது மேன் 
மேலும் வளர்ந்து ஓங்கி வேரூன்றிவிடும் . அவர் 
களுக்குப் பேச்சுத் திறமையோடுகூட, உணர்ச்சித் 
திறமையும் அதிகம் . 

கோரேகாவ்கர் சிவாஜி சரித்திரத்தைப் பற்றி 
உருக்கமாகச் சித்திரிக்கும் பொழுது தாரை தாரை 
யாகக் கண்ணீர் சொரிந்து உள்ளம் உருகுவார் . ரத்தின 
பத்தர் கோபம் மூளும்படி அடிமை வாழ்வைப்பற்றிப் 
பேசும் பொழுது குத்திக் குத்திக் காண்பிப்பார் . 
சர்க்கார் உத்தியோகத்திற்காக ஐ . எம் . எஸ் . 
போட்டிப் பரீக்ஷைக்குப் போக எண்ணியிருந்த 
என் உணர்ச்சியைப் பெருக்கி , மனம் மாறும்படி 
செய்ததற்கு 

இவர்கள் இருவருமே காரணம் . 
ரத்தின பத்தர் பாரிஸ்டர் வேலைக்குப் படிப்பதற்காக 
லண்டன் வந்திருந்தவர் . முகவெட்டுத் தமிழ் 
நாட்டினரைப் போல இருந்தாலும் , நிறத்தில் நல்ல 
நீக்கிரோ ஜாதியாரைப் போன்றவர் . 

ஸாவர்க் 
கரிடத்தில் பரம பக்தி . எனினும் அவருடைய சலன 
முள்ள கண்களைக் கவனித்தால் உறுதியான சித்தம் 


இறுதிக்காலம் 


41 





உடையவர்போலத் தோன்றாது . உயர்ந்த தொப்பி , 
நீண்ட சட்டை , 

கைமூடி உறை, பிரம்பு , பளிச் 
சென்று வர்ணம் தோய்க்கப்பெற்ற உயர்தர பூட்ஸ் - 
இவைகளை அணிந்து செல்வம் படைத்த பெற்றோர் 
களின் மகன் என்பதை ஆங்கில மக்கள் அறியும் 
வண்ணம் நடந்துகொள்வார் . தமிழராயினும் எப் 
பொழுதும் ஆங்கிலமே பேசிப் பழகியவர் . ஆத்திரமும் 
ஆவேசமும் உண்டு . அதாகேற்ற தேசபக்தி இல்லை . 
எனினும் எனக்குத் தேசப்பற்று உண்டுபண்ணினவர் 
களில் , நாட்டைக் காட்டிக் கொடுத்த துரோகியான 
அரிச்சந்திர கோரேகாவ்கரும் பக்குவமடையாத 
துணிச்சலுள்ள ரத்தின பத்தரும் அடிகோலி 
னவர்கள் என்பதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் . 

கோரேகாவ்கருக்கு மாதந்தோறும் இ 
பவுன்கள் உபகாரச் சம்பளமாகக் , குவாலியர் சம 
ஸ்தானத்தார் கொடுத்துவந்தார்கள் . அவர் அந்தத் 
தொகை முழுவதையும் தம் 

உபயோகத்திற்கு 
எடுத்துக் கொள்வதில்லை . 

அளவு 
சாமான்ய வாழ்க்கைக்கு எடுத்துக் கொண்டு மிஞ்சிய 
தாகையை முற்றும் “ சுதந்தர இந்தியா " இயக்கத் 
திற்காக ஸாவர்க்கரிடம் கொடுத்து வந்தார் . மாதம் 
இருமுறை நடக்கும் எங்கள் 

கூட்டங்களுக்கும் 

உருக்கமான சொற்பொழிவு 
ஆற்றுவார் . ஸாவர்க்கருடன் கூடித் தனிமையாக 
வெகு நேரம் ரகசியமாகப் பேசிப் போவார் . எங்கள் 
இயக்கத்தில் ஸாவர்க்கர் , ஐயர் இவர்களுக்கு 
அடுத்தபடியான முக்கியஸ்தர் கோரேகாவ்கர் என்பது 
என் எண்ணம் . அவர் இந்தியாவிற்குச் சென்றபிறகு 
சுதந்தர இயக்கத்திற்கு 

மூல புருஷராக 
விளங்குவார் என்று நினைத்தேன் . 

1909 - ஆம் வருஷக் கடைசியிலோ, 1910 - ஆம் 
வருஷ முதலிலோ அவர் இந்தியாவிற்குத் திரும்பி 
யதாக என் ஞாபகம் . இந்தச் சுதந்தர தீரருடைய 
மகத்துவத்தை நாங்கள் 

எதிர்பார்த்தவண்ணமாக 


வேண்டிய 


வந்து 


தவறாமல் 


- 


புரட்சி 


42 

வ . வே . ஸு . ஐயர் 
இருந்தோம் . 1910 - ஆம் வருஷத்தில் ஸாவர்க்கர் 
கைதியானதும் , அவரை இந்தியாவிலேயே விசாரணை 
செய்ய ஏற்பாடுகள் முடிவடைந்து இங்கே கூட்டி 
வருவதற்காக லண்டன் 

கோர்ட்டில் அப்புறப் 
படுத்த (ext adition ) உத்தரவு கோரும் சமயத்தில் , 
இந்திய சர்க்காரால் தாக்கல் செய்யப்பட்ட அத்தாட்சி 
களின் நகல்களைக் கோரி அவருடைய வக்கீல் மனுச் 
செய்து கொண்டார் . அதன் பயனாகக் கிடைத்த 
ஆதாரங்களில் 

சுமார் நூற்றிருபது பக்கங்கள் 
கொண்ட , டைப் அடித்த , பிரமாண வாக்கு மூலம் 
ஒன்று . அதுதான் 

கோரேகாவ்கர் இந்தியாவுக்கு 
வந்து செய்த சுதந்திர முயற்சி . 

அந்த வாக்கு மூலத்தில் கண்டிருந்த விஷயங் 
களில் முக்கியமானவை பின் வருமாறு : 

" நான் லண்டனில் இருக்கும்போது 
யக்கத்தில் ஈடுபட்டிருந்தது உண்மை . நானும் என் 
தோழர்களும் இந்தியாவின் விடுதலைக்காக அல்லும் 
பகலும் உழைத்து வந்தோம் இங்கிலாந்திலுள்ள 
சுதந்தர அநுபவமே எங்களை அப்படிச் செய்யத் தூண் 
டியது . மேலும் நாங்களெல்லோரும் இளைஞர்கள் . 
இந்தியா சுதந்தரமடைய வேண்டும் என்கிற உணர்ச்சி 
யின் மிகுதியால் பல வேலைகளில் ஈடுபட்டோம் , இப் 
பொழுது தாய்நாடு திரும்பி , இங்குள்ள நிலைமையைக் 
கவனிக்கும் பொழுது , நம் மக்கள் சுதந்தரத்திற்கு 
உரிமையுடையவர்கள் அல்லர் என்ற முடிவிற்கு வந்து 
விட்டேன் . மேலும் ஸாவர்க்கர் கோஷ்டியார் லண் 
டனில் செய்யும் முயற்சிகளால் இன்னும் பல இந்திய 
மாணவர்கள் என்னைப் போலவே அந்தக் கூட்டத் 

சிக்கிக் கொள்வார்களாகையால் , அந்த 
ஆபத்தைத் தடுக்க வேண்டும் என்று விருப்பம் 
கொண்டுள்ளேன் . அதற்காக என்னுடைய சொந்த 
இஷ்டத்தின் பேரில் யாராலும் வற்புறுத்தப்படாமல் 
இந்த வாக்குமூலத்தை எழுதுகிறேன் . இம்மாதிரி 
ஆரம்பித்து ஆதியோடந்தமாக லண்டனில் நடந்த 


தாருள் 


இறுதிக்காலம் 


43 


கிளர்ச்சிகளின் வரலாறு 

முழுமையையும் எழுதி 
இந்தியப் 

போலீஸ் அதிகாரிகளிடம் கொடுத்து 
விட்டார் . 


கடந்து 


ஸாவர்க்கருக்கு இவரைக் காட்டிலும் நம்பிக் 
கைக்குப் பாத்திரமான உண்மையான தோழர் 
வேறொருவரும் இல்லை . தன் கையே தனக்கு மோசம் 
செய்தால் யார் என்ன செய்யக்கூடும் ? இந்த நிலையில் 
விசாரணை 

ஸாவர்க்கர் இந்தியாவிற்கு 
அனுப்பப்பட்டார் . கோரேகாவ்கர் வாக்கு மூலத்தில் 
கண்டிருந்த இரண்டாவது பேர்வழி நம் வ . வே . ஸு . 

. 
ஐயர் . ஸாவர்க்கருக்கு நேர்ந்த கதி அவருக்கும் நேரும் 
என்பதில் ஐயமில்லை . இந்தியாவிலிருந்து அவரையும் 
அப்புறப்படுத்த , போலீஸ் உத்தரவுகள் தயாராகி 
அனுப்பப்பட்டுச் சீமைக்கு வந்து கொண்டிருந்தன . 
அதற்குள்ளாக ஐயர் ஒருவருக்கும் தெரியாமல் பாரிஸ் 
நகரத்திற்குக் கம்பி நீட்டிவிட்டார் . 


1919 - ஆம் வருஷத்தில் மறக்கமுடியாத ரௌலட் 
கமிட்டி ரிபோர்ட்டில் முதல் மூன்று அத்தியாயங்கள் 
அநேகமாய் ஸாவர்க்கர் , ஐயர் , சீமையில் நடந்த 
கிளர்ச்சி , கன்ஸன் வைலி 

கொலை - இவைகளைப் 
பற்றியனவே . இதற்கு மூல ஆதாரம் கோரேகாவ்க 
ருடைய வாக்குமூலமாகவே இருக்கவேண்டும் என்பது 
என் எண்ணம் . கோரேகாவ்கரைப் போன்ற விஷப் 
பாம்புகள் இந்தியாவில் புதிதாக உண்டானவை 
அல்ல . நமது 

தேசத்தின் வீழ்ச்சிக்கு வைகள் 
இன்றியமையாத சாதனங்கள் . சுயநலம் 

என்பது 
மனிதனுடைய இழிந்த குணங்களில் ஒன்று . எனினும் 
பெரும்பான்மையோருக்கு வாழ்வில் சுயநலத்திற்குக் 
கூடப் பிறநலம் கருதுவது ஒரு தக்க முறை என்பது 
தெரிகிறதில்லை. சுயநலத்தை 

எண்ணி 

ன்ன 
வற்றைச் செய்யலாம் , இன்னவற்றைச் செய்யக் 
கூடாது என்பதை வரையறுக்க உண்மைக் கல்விப் 
பயிற்சியும் ஒழுக்கமும் வேண்டும் . 


படை 


வ . வே . ஸு. ஐயர் 
அடிமைப்பட்ட நாட்டில் சுயநலம் ஒன்றேதான் 
போற்றப்படுகிறது . மக்களின் வீழ்ச்சிக்குச் சுயநலம் 
காரணம் . மீளவொட்டாமல் தடுத்துக்கொண் 
டிருப்பதும் சுயநலமே . இந்தியாவின் மேல் 
யெடுத்து வந்த கிரேக்கரை எதிர்த்த போரஸ் 
மன்னன் காலம் தொடங்கி , பிரதாபசிம்மன் , ஸிராஜி 
டௌலா காலம் வரையில் நமது நாட்டில் மீர் ஜாபர் 
களுக்குக் குறைவே இல்லை . ஐந்தாம்படை என்று 
தற்காலத்தில் மீர் ஜாபர்கள் கூட்டங் கூட்டமாக 
முன் வந்து விட்டார்கள் போலும் ! ஆனால் உலகம் 
என்றென்றும் மீர் ஜாபர்களுக்குத்தானா ? கோரே 
காவ்கர் நாட்டையும் நண்பர்களையும் காட்டிக் 
கொடுத்துவிட்டார் . அதனால் சற்று ஊதியம் அதிகம் 
பெற்றிருக்கலாம் . உலகம் அவரை மறந்துவிடும் . 
நான் என் கட்டுரைகளால் அவரை உயிர்ப்பித்தாலும் , 
அவர் இறந்தவர் போலத்தான் . அவரால் இருமுறை 
தீவாந்தர தண்டனை அடைந்த ஸாவர்க்கரையும் , ஓடி 
ஒளிந்து பன்னிரண்டு வருஷம் அஞ்ஞாத வாசம் 
செய்த ஐயரவர்களையும் நம் மக்கள் மறவார் . அவ் 
விருவரும் சுயநலத்தை வென்ற தீரர்கள் ; தேசபக்தி 
யாகிற வெள்ளத்தில் ஆழ்ந்தவர்கள் . 

தமிழ் நாட்டிற்கு ஐயர் செய்த தொண்டு வெகு 
குறுகிய காலம் . அவர் அற்ப ஆயுள் பெற்றுவிட்டார் . 
உண்மைத் தமிழனுக்குரிய உணர்ச்சியினால் உயிர் 
துறந்தார் . தம் அருமை மகளை உய்விக்க எண்ணி , 
கோரமான நீர் வீழ்ச்சியின் சக்தியைப் பொருட்படுத் 
தாமல் மாய்ந்தார் . தூய சேவை , புனித வாழ்வு , 
மாசற்ற உள்ளம் , தமிழ் மொழியிடத்து அளவிலாத 
அன்பு - இவற்றோடு பாரதநாட்டிற்கு அஞ்சா நெஞ் 
சத்துடன் தொண்டு புரிய அரும் புதல்வர்களைத் 
திரட்டும் பணியில் ஈடுபட்டார் . 

புதுச்சேரியிலிருந்து விடுதலை பெற்று , 1920 - ஆம் 
வருஷம் அவர் சென்னைக்கு வந்து , " தேசபக்தன் " 
என்னும் தினசரிப் பத்திரிகைக்கு ஆசிரியராக 


இறுதிக்காலம் 

45 
இருந்து செவ்வனே நடத்தி வரும்போது மகாத்மா 
ஜியின் சத்தியாக்கிரகப் போராட்டம் 

ஆரம்ப 
மாயிற்று . சர்க்காரின் கவனம் அந்தப் பத்திரிகைமீது 
பாய்ந்தது . ஆசிரியர் என்ற முறையில் ஒன்பது மாதம் 
சிறைவாசமும் கிடைத்தது . சிறையிலிருந்து வெளி 
வருகையில் தேசபக்தன் " மறைந்து விட்டது . 
நாட்டின் விடுதலைக்குத் தகுந்த வீரர்களைத் தயாரிக்க 
வேண்டும் ; அவர்கள் சிறு வயசிலேயே பிரம்மசரிய 
விரதம் பூண்டு , ஆசிரமத்திலேயே தம்முடன் தங்கிட் 
பண்டைக்கால முறைப்படி வளரவேண்டும் என்று 
முடிவு செய்தார் . திருநெல்வேலி ஜில்லாவில் சேரமா 
தேவிக்கு அருகில் இதற்கென்றே ஓர் இடம் வாங்கி 
ஆசிரமத்தைத் துவக்கினார் . தமிழ் மக்கள் அவர் 
முயற்சிக்கு வேண்டிய ஊக்கம் அளித்துப் பண உதவி 
யையும் அளித்தார்கள் . காங்கிரஸும் தேசீயக் 
கல்வி நிதி யிலிருந்து பத்தாயிரம் ரூபாய் நன்கொடை 
அளிப்பதாகத் தீர்மானம் செய்து , முதல் தவணையாக 
ஐயாயிரம் ரூபாய்களைத் தமிழ்நாட்டுக் காங்கிரஸ் 
கமிட்டியார் கொடுத்து உதவினார்கள் . வடநாட்டில் 
சுவாமி சிரத்தானந்தர் நடத்தி வந்த குருகுலங்களைப் 
போல் தமிழ் நாட்டிலும் நிறுவ வேண்டி " தமிழ் 
நாட்டுக் குருகுலம் " , “ பாரத்துவாஜ ஆசிரமம் " என்று 
இப்பயிற்சி நிலயத்துக்குப் பெயரிட்டார் . தேசபக்தி 
நிறைந்துள்ள இளைஞர்களிற் சிலரையும் 
உதவிக்குச் சேர்த்துக்கொண்டார் . 

இந்தக் கூட்டத்தில் தமக்கு அடுத்த பதவியில் 
ஊழியம் புரியத் திருநெல்வேலி மகாதேவையரையும் 
சேர்த்துக்கொண்டார் . தொண்டிலும் , தியாகத்திலும் 
மேம்பட்டவர் மகாதேவையர் ; சிறந்த தேசபக்தர் . 
காங்கிரஸ் இயக்கத்தில் ஆதிமுதல் ஈடுபட்டவர் .. 
தம் வக்கீல் தொழிலைத் துறந்து , தம் சக்தியை 
முற்றும் நாட்டிற்கு அளித்தவர் . சிறைத் துன்பங்களை 
அநுபவித்தவர் . அப்படியிருந்தும் ஸநாதன சிஷ்டா 
சாரங்களை விட்டுவிடுவதில் பிரியம் இல்லாதவர் . 


தம் 


46 

வ . வே . ஸு . ஐயர் 
மலாய் நாட்டிற்குச் சென்று அங்கே கொண்டு 
விற்றுத் தொழில் நடத்திவரும் தமிழ் நாட்டுத் தன 
வைசியச் செட்டிப் பிள்ளைகளிடம் ரூபாய் இருபதி 
னாயிரத்திற்கு மேல் குருகுலத்துக்காகச் சேகரித்து 
அவர்களிடமே அதை ஒப்படைத்துத் திரும்பினார் . 

பாரத்துவாஜ ஆசிரமத்தில் குருகுல வாசம் 
செய்யும் இளை ஞர்கள் சுமார் இருபது பேர்கள் 
இருந்தார்கள் . அவர்களில் சிலர் உணவுப் பந்தியில் 
மற்ற எல்லோருடனும் உட்காராமல் தனித்து , 
உண்டு வந்தனர் . இதில் மனக்கசப்பு ஏற்பட்டது . 
எல்லோரும் ஓர் குலம் ; எல்லோரும் ஓர் இனம் 
என்று பறை சாற்றிய தமிழ்க் கவியரசு சுப்பிரமணிய 
பாரதியாரின் ஆத்ம நாதம் தமிழர்கள் நெஞ்சில் 
உதயம் ஆகிவிட்டது . கல்வி நிலயத்தில் குருகுலவாசம் 
செய்யும் ஒரு குடும்பத்தில் , தனித்து உண்ணல் 
ஏற்றத் தாழ்வை உண்டு பண்ணியது . 
காரணமாகப் பத்திரிகைகளிலும் பொதுக் கூட்டங் 
களிலும் கிளர்ச்சி ஏற்பட்டது . இந்தக் கிளர்ச்சி 
யைப் பலப்படுத்தியவர்கள் ஸ்ரீமான் வரதராஜுலு 
நாயுடுகாருவும் ஈ . வே . ராமசாமி நாயக்கரும் ஆவர் . 
எனக்கும் உணவுப் பந்தியில் வேறுபட்டு உட்கார்ந்து 
உண்ணுவது நியாயமாகத் தோன்றவில்லை. அப்படித் 
தனித்து உண்ண விரும்புபவர்களுக்குக் குரு குலத்தில் 
இடம் கொடுக்கக் கூடாது என்பது என் முடிவு . 
ஐயரிடம் என் எண்ணத்தைப் பன்முறை தெரிவித்து 
வாதாடினேன் . பயன் இல்லை . 

பிள்ளைகளைக் கட்டாயப் படுத்திச் சமபந்தி 
உணவு கொடுக்கவோ அவர்களை வெளியேற்றவோ 
ஐயர் உடன்படவில்லை . ஆசிரம வேலை பல துறை 
களில் விரிந்து விட்டது . அச்சுக்கூடம் , மாத வெளி 
யீடான பால பாரதி , ஐயர் எழுதிய பல நூல்களை 
அச்சிடும் வேலை , புத்தகசாலை , சீடர்களின் கல்வி , விவ 
சாயப் பண்ணை முதலிய பலவேலைகளை ஐயர் தனி 
யாகக் கவனிக்க இயலவில்லை . தம் உள்ளத்தில் 


இறுதிக்காலம் 

47 
அடங்கிக் கிடந்த சீரிய தேசபக்திக்கு ஒத்த வண்ணம் 
மாணவர்களைத் தயாரிக்கும் பக்குவம் அடைந்த உதவி 
ஆசிரியராக இருந்து பல துறைகளிலும் தொண் 
டாற்றி வந்தவரைப் புறக்கணிக்க முடியாமல் வரும் 
தினார் . 

தமிழ் நாடு மாகாணக் காங்கிரஸ் கமிட்டியில் 
இதைப்பற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று 
வரதராஜுலு நாயுடுகாருவும் ராமசாமி நாயக்கரும் 
வற்புறுத்தினார்கள் . மகாத்மா காந்தியிடம் இந்தச் 
சச்சரவு கொண்டு போகப்பட்டது . உடன் உண்ணல் 
கொள்கையைக் கட்டாயப்படுத்துவதில் தமக்கும் 
இஷ்டம் இல்லை என்று அவர் சொல்லிவிட்டார் . 
மகாத்மா காந்தி , வர்ணாசிரம தர்மத்தின் பாகுபாடுகளை 
முற்றும் பின்பற்ற வேண்டும் என்று தம் வாழ்நாட் 
களில் அம் முறையைக் கைவிடாது நடத்துவதில் 
ஈடுபட்டவர் . ராமசாமி நாயக்கருக்கு , காந்தியடி 
களின் மீது இந்தக் கொள்கைக்காகக் கடும் சீற்றம் 
உண்டாயிற்று . 

உடன் உண்ணலுக்கும் வர்ணாசிரமதர்மத்திற்கும் 
என்ன தொடர்பு என்பதைப் பற்றி ஆராய்பவரைக் 
காணவில்லை இந்த இரண்டையும் சேர்த்துக் குறை 
• றுபவர்களுடைய கட்சி ஒன் றேதான ; " வர்ணாசிரம 
தர்மம் என்பது பிராமணர்களுடைய சூழ்ச்சி பாரத் 
துவாஜசிராத்தில் உடன் உண்ணலும் வர்ணாசிரம 
தர்மத்தை சேர்ந்தது 

இரண்டையும் ஒழிக்க 
பேண்டும் . இதற்குத் தமிழ்நாட்டுக் காங்கிரஸ் 
கமிட்டி ஒரு தீர்ப்புக் கொடுக்க வேண்டும் " இது தான் 
கட்சி . 

" சேரமாதேவிப் பாரத்துவாஜ ஆசிரமத்தில் 
உடன் 

உண்ணல் நடக்கவேண்டும் . இல்லா விடில் 
அந்த முறையைத் தமிழ் நாட்டுக் காங்கிரஸ் கமிட்டி 
கண்டிக்கவேண்டும் . ஐயர் காங்கிரஸ் கமிட்டி மூலம் 
பெற்ற உதவியைத் திருப்பவேண்டும் . கொடுப்பதாக 
வாக்களித்த 

பாக்கி ரூபாய் ஐயாயிரத்தையும் 
கொடுக்கக்கூடாது " என்ற முறையில் தீர்மானம் நிறை 


+ 


கூடாது . 


48 

வ . வே . ஸு . ஐயர் 
வேறியது . “ மலாய் நாட்டில் மகாதேவையரால் ஆசிர 
மத்திற்குத் திரட்டப்பட்ட நிதியைக் கொடுக்கக் 

பிள்ளைகள் ஆசிரமத்திலிருந்து விலக 
வேண்டும் " என்று கூறினார்கள் ஆசிரமத்தை அடி 
யோடு ஒழிக்கவேண்டிய முயர்சி தீவிரமாக நடந்தது . 
உதவி செய்ய முன் வந்த தன வைசியர்கள் -உதவியை 
நிறுத்திவிட்டார்கள் . ஆசிரமத்தில் மாணவர்களும் 
குறைந்து விட்டனர். செலவோ குறையவில்லை . 
ஆசிரமம் ஆரம்பித்தது . 1922 - ஆம் வருஷக் 
கடைசியில் , 

இந்தச் சச்சரவு 1924- ஆம் வருஷக் கடைசியில் 
துவங்கிற்று . 1925- ஆம் வருஷம் ஜூலை t 3 யன்று 
பாபநாசம் நீர்வீழ்ச்சியில் தம் மகளைக் காப்பாற்றும் 
பொருட்டு ஐயர் உயிர் துறந்தார் . 

தேச ஊழியத்திற்கும் தேச விடுதலைக்கும் அவர் 
மனத்துள் கொண்டிருந்த கற்பனை கள் அளவிட 
முடியாதன . பண்டைக்காலத்து ரிஷிகளின் வாழ்வு 
அவர் மனத்தைப் பற்றியது . தம் நடை , உடை 
பாவனை , உணவு , தீரம் , வைராக்கியம் எல்லாம் 
ரிஷிகள் போல் இருக்கவேண்டும் என்று அவா 
அவருக்கு . வாழ்வையும் அம்மாதிரியே நடத்தினார் . 
தமிழ் மொழியில் அளவிலாத அன்பு . வருஷம் , மாதம் , 
தேதி எல்லாம் தமிழ் எழுத்துக்களில் தாம் எழுது 
வார் . தமிழ்க் கணக்கு முறையை மிக உயர்ந்ததாகக் 
கருதி மாணவர்களுக்கு அந்த முறையைப் பயிற்று 
வித்தார் . ஆறு பாஷைகளில் தேர்ச்சி பெற்றும் , 
தமிழின் வளர்ச்சியும் வன்மையும் மற்றவைகளில் 
இல்லை 

என்ற உண்மை உணர்ச்சி பெற்றவர் . 
இறக்கும் பொழுது வயசு நாற்பத்து 
எடுத்துக்கொண்ட வேலைக்கு வயசு போதாது , அற்ப 
ஆயுள் பெற்று விட்டார் . 

சுப்பிரமணிய பாரதியார் வாய் விட்டு அலறிய 
விடுதலை நாதத்தைப் புதுச்சேரியில் 

அவருடன் 


நான்கு . 


அடிப் 


இறுதிக்காலம் 

49 
இருந்த காலத்தில் நேரில்கேட்டு , அதைத் தமது ஆத்ம 
நாதமாக அநுபவித்தவர் ஐயர் . விடுதலை வேண்டும் . 
தேசீய விடுதலை மட்டுமா ? சாதிப் பூசல்களினின்று 
விடுதலை ; 

மதக் 

கோட்பாடுகளிலிருந்து விடுதலை ; 
வெளி வேஷத்தினின்று விடுதலை ; சுயநலப்பற்றி 
லிருந்து விடுதலை ; நாட்டைக் காட்டிக்கொடுக்கும் 
ஈன மனப்பான்மையினின்றும் விடுதலை; எண்ணற்ற 
சடங்குகளினின்றும் விடுதலை ; மக்கள் மனத்தைக் 
கவர்ந்து , மூளையை மயக்கி , கொலை , களவு இவற் 
றுக்கும் அஞ்சாத கொடுந் தொழிலில் இறக்கி ஈவு , 
இரக்கம் இன்றிப் பேய் என்றும் , காட்டேரி என்றும் 
நமது இல்லற வாழ்க்கையைத் துன்புறுத்தும் அறிவீ 
னத்தினின்றும் விடுதலை ; உண்ண உணவின்றி , உடுக்க 
உடையின்றி , இவைகளுக்கு 

படையான 
காரணங்கள் இன்னவை என்று தெரியாமல் அவதிப் 
படும் மடமையினின்றும் விடுதலை ; உண்மைக்கு 
உழைக்கும் உறுதியின்றிக் கோழைத்தனத்திற்கு 
அடிமை பூண்டு மருண்டு கிடக்கும் வாழ்வினின்றும் 
விடுதலை ; இத்தகைய எல்லா விடுதலைகளும் வேண்டும் . 
நாட்டின் மக்களை , இளைஞர்களை , ஆண் பெண் இரு 
பாலர்களையும் , தேச சேவையில் ஈடுபடுத்துவதற்கு , 
சிறு வயசு முதல் பண்படுத்த வேண்டும் என்று 
துவக்கிய முயற்சி , எதிர்பாராத விபத்தின் காரண 
மாகச் சிதைந்து விட்டது. ஐயருடனே அவருடைய 
ஆசிரமமும் முடிவடைந்து விட்டது 

என்று 
சொல்லலாம் . 

மகாதேவையர் ஆசிரமத்தை விடாது நடத்த 
முயன்றார் . ஆசிரம ஊழியர்கள் விலகிவிட்டார்கள் . 
மாணவர்கள் போய்விட்டார்கள் . அவரை அவ் 
விடத்தை 

வீட்டுத் துரத்த , பலாத்காரமான 
முயற்சிகள் நடந்தன . புத்தக சாலையிலிருந்து புத்த 
கங்கள் எடுக்கப்பட்டன . சாமான்கள் அப்புறப் 
படுத்தப் பட்டன . அச்சுக்கூடம் கலைக்கப்பட்டது . 
மகாதேவையருடைய தாடி பட்ட பாடு பரிதவிக்கக் 


வ . ? 


வ . வே . ஸு . ஐயர் 
கூடிய விஷயம் . இவ்வளவு நடந்தும் ஆசிரமத்தையும் 
நிலங்களையும் செலவழிந்த நிதியின் மிகுதியையும் 
யாரிடத்தும் கொடுக்க அவர் மறுத்து விட்டார் . ஐயர் 
இறந்து ஏழு வருஷங்கள் சீர் தலைந்த நிலையில் ஆசிரமம் 
மட்டும் தூங்கிக்கொண்டிருந்தது . அங்கே தனிமை 
யாக இருக்க அஞ்சி , மகாதேவையரும் திருநெல்வேலி 
நகரத்துக்குக் குடிபுகுந்துவிட்டார் . 

ஹரிஜன இயக்கத்தின் சுற்றுப் பிரயாணத்தில் 
மகாத்மா காந்தி கிருநெல்வேலி வந்தபொழுது மகா 
தேவையர் பாரத்துவாஜ ஆசிரமத்தையும் , மிஞ்சி 
யிருந்த சாமான்களையும் , சுமார் இரண்டாயிரத்து 
எழுநூறு ரூபாய் ரொக்கத்தையும் அவருக்குச் 
சாசனம் செய்துவிட்டார் . எதிர்பாராமல் கிடைத்த 
இந்தச் சொத்துக்களை இன்னது செய்வது என்று 
தெரியாமல் , அதை என்னுடைய பொறுப்பில் 
பாதுகாத்து வரும்படி ரிஜிஸ்டர் செய்த பத்திரத்தின் 
மூலம் காந்திஜி அதிகாரம் கொடுத்துவிட்டார் . 
சென்னையில் ஹரிஜனங்களுக்காக வெகு காலமாகத் 
தொண்டாற்றிவரும் சங்கரநாராயண ஐயர் இந்த 
ஆசிரமத்தை நடத்த உடன்பட்டதும் அவருக்குத் 
தேவையான உதவியை முடிந்த மட்டில் செய்வதாக 
உறுதிகூறிய , காந்திஜியின் அனுமதியின் பேரில் அவர் 
அந்தப் பாரத்தை வகித்தார் . சேரமாதேவியில் வந்து 
ஆசிரமத்தில் தங்கி ஓர் ஆண்டு வரையில் வெகு பாடு 
பட்டார் . எனினும் அதை நடத்தப் போதிய அளவு 
உதவி கிடைக்காததனால் 

அவரும் 

வெளியேறி 
விட்டார் . தற்சமயம் அந்த ஆசிரமம் தமிழ் நாட்டு 
ஹரிஜன சேவா சங்கத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டு 
விட்டது ; பள்ளிக்கூடமும் , விவசாயப் பண்ணையும் 
நடத்தப்பட்டு வருகின்றன . 

ஐயருடைய ஞாபகார்த்தமாக மிகுதியிருப்பது 
இந்தச் சிறு பள்ளிக்கூடமும் , ஆசிரம நிலங்களுமே . 
குறுகிய காலத்திற்குள் ஐயர் இயற்றிய நூல்கள் 
பிரசுரித்தும் , பறிமுதல் செய்யப்பட்டும் , பிரசுரிக்கப் 


இறுதிக்காலம் 

51 
படாமலும் தமிழ் நாட்டில் இருக்கின்றன . அவை 
களின் விவரம் : 

புதுவையிலிருந்து வெளியானவை 
1. திருக்குறள் - ஆங்கில மொழிபெயர்ப்பு . 
2 மங்கையர்க்கரசியின் 

காதல் 

முதலிய 
கதைகள் - தமிழ்... 
3. சந்திரகுப்த சக்கரவர்த்தியின் சரித்திரம் - 

தமிழ் . 
4. புக்கர் வாஷிங்டன் - தமிழ். 
5. தன்னம்பிக்கை - இமர்ஸன் எழுதிய புத்த 

கத்தின் மொழி பெயர்ப்பு - தமிழ். 
6. நெப்போலியன் - தமிழ் ; பறிமுதலானது . 
7. கம்பராமாயணம் - பாலகாண்டம் ; பதம் 
பிரித்த பதிப்பு . 

வெளியாகாதவை 
1. குறுந்தொகை- ஆங்கில மொழி பெயர்ப்பு . 
2. இந்திய சரித்திரம்- ( A History of India ) 

ஆங்கிலத்தில் . 
1921- ஆம்ஸ பல்லாரிச் சிறையில் இருந்த 

பொழுது எழுதியது . 
3 . கம்பராமாயண ஆராய்ச்சி 

வெளியாகா 


- 


பாரத்துவாஜ ஆசிரமத்தில் இருக்கும் பொழுது எழுதியது . 
1. குருகோவிந்த சிங்கன் - தமிழ் . 
2. பாலபாரதி - மாதாந்தர வெளியீடு . 

பிரசுரங்களிலிருந்து , வெளியிட்ட செலவைத் 
தவிர வேறு வருமானம் கிடையாது . தியாகம் செய்து 
எளிய வாழ்வை நடத்தி வந்தார் ஐயர் . எளிய குடும் 
பத்தில் பிறந்தார் . எளிய வாழ்வு நடத்தியும் பயன் 
படக்கூடிய பலவிதத் தொண்டுகளை அஞ்சா நெஞ்சத் 
துடன் தாய் நாட்டிற்குச் செய்து வந்தார் . உயிர் 
துறந்ததும் அன்பின் மிகுதியால்தான் . 


52 

வ . வே . ஸ் . ஐயர் 
அவரை லண்டனுக்குப் 

படிக்க அனுப்பிய 
அவருடைய மனை வியையும் மகனையும் ஆயிரக்கணக் 
காகச் செலவு செய்து காப்பாற்றியவர் பங்களூரில் 
இருந்துவரும் அவருடைய மைத்துனர் கொடை 
வள்ளல் பசுபதி 

ஐயர் அவர்கள் . ஐயர் மகன் 
வைத்தியப் படிப்பில் ஈடுபட்டு , தற்சமயம் நல்ல 
வருவாயுடன் திருச்சிக்கு அடுத்த 

மண்ணச்ச 
நல்லூரில் தொழில் நடத்தி வருகிறார் . ஐயருக்கு 
இருந்த திறன் அவர் மகனுக்குத் தொழில் மூலமாகக் 
கிடைக்கிறது . தாயும் , மகனும் , பேரப்பிள்ளைகளுடன் 
வாழ்வு நடத்துகிறார்கள் . அவர் குமாரர் டாக்டர் 
கிருஷ்ணமூர்த்தி ஐயர் நல்ல ஒழுக்கமும் உத்தம 
குணமும் பொருந்தியவர் . 

ஐயருடைய ஜீவன் நம் நாடு விடுதலை அடையும் 
மட்டும் சாந்தி அடையாது . ஆயிரம் வருஷங்களாக 
அடிமைப்பட்ட நாடு விடுதலை பெறவேண்டுமானால் 
அதற்குத் தகுந்தபடி விலை கொடுத்தாக வேண்டும் . 
ஐயரைப் போன்ற தேசபக்தர்களும் தூய வாழ்வு 
நடத்துபவர்களும் லக்ஷக்கணக்காகத் தங்கள் உயிரை 
நாட்டின் விடுதலைக்குத் தத்தம் செய்தாகவேண்டும் . 
இதுதான் ஐயரின் கற்பனை . 


